சிலப்பதிகாரச்‌ செய்தி 





ம. ரா. போ. குருசாமி, 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
பி. எஸ்‌. ஜி. கலைக்‌ கல்லூரி, 
பீளமேடு, கோவை. 





7 
க ! + 
MADUR' 


As 


விற்பனை மி 2 


பாரி நிலையம்‌, 
59, பிராட்வே, சென்னை. 


Univ. Grants Commission 


முதற்பதிப்பு: ஜுன்‌, 1955. . 
உரிமை ஆசிரியர்க்கு 


கலைக்கதிர்‌ அச்சகம்‌, 
பாப்பநாயக்கன்‌ பாளை யம்‌, 
அவினாரோடு, கோயமுத்தூர்‌. 


x 
படையல்‌: 


எ கலைக்கதிர்‌ ஆசிரியர்‌ 
ஜி. ஆர்‌. தாமோதரன்‌ 
PA 


B.Sc.Elec., B.Sc.Mech. (Durham), M.I.E.E:(London), A.M.1I.E.(India)M.P. 


அவர்களுக்கு 


) 











உள்ளுறை 


சு 
வாலாற்றுக்‌ காப்பியம்‌ 1 
பதிகமும்‌ காவியமும்‌ i 5 
இயற்கை இறந்த நீகழ்ச்சகள்‌ 6) | 19 
இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ _௫/ 35 
ஏன்‌ எழுதினார்‌ ₹ க்‌ BT 
இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ T5 
ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 87 


உரிமையும்‌ உறவும்‌ 


போலவே இப்பெருநூலும்‌ தன்னை ஆய்வார்‌ கருத்‌ 
தளவின்‌ மேம்பட்டுச்‌ சில உண்மைகளைத்‌ தன்‌ 
னகத்தே கொண்டு விளங்குகிறது. 


சேரன்‌ தம்பி இசைத்த இலம்பில்‌ காணப்படும்‌ 
செம்பொருள்‌ மூன்று எனக்‌ கண்டு பதிக ஆசிரியர்‌ 
கூறிச்‌ சென்றார்‌. ஆனால்‌ ஆழ்ந்து காண்பார்க்கு இக்‌ 
கூற்றுச்‌ இல ஐயங்களை உண்டாக்காமல்‌ விடாது. 
எனவே இரு. குருசாமி பதிக ஆசிரியர்‌ கூற்றுப்படி 
கண்டால்‌ நேரும்‌ இன்னலை (பக்‌. 18) நன்கு எடுத்‌ 
துக்‌ காட்டுகிறார்‌. *முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கும்‌ 
உரியது” என்ற பதிக அடியால்‌ சுட்டப்பட்ட 
கருத்து இதுவே என்று ஆசிரியர்‌ விளக்கும்‌ திறன்‌ 
சிறப்புடன்‌ அமைந்துள்ள து. 


கண்ணஇயை விட்டுக்‌ கோவலன்‌ பிரிந்து 
சென்ற காரணத்தைத்‌ தம்‌ நுண்மாண்‌ நுழைபுலன்‌ 
கொண்டு ஆசிரியர்‌ ஆய்‌கின்றார்‌ (பக்‌. 20). அவரால்‌ 
தெய்வம்‌ என்று போற்றப்படும்‌ கண்ணகுயிட த்துக்‌ 
காணப்படும்‌ இறு குறையை, மானிடப்‌ பெண்ணாக 
அவளைக்‌ -கருதுமிடத்து ஏற்படும்‌. இச்‌ சிறு 
குறையை, ஆசிரியர்‌ அச்சமின்றி எடுத்துக்காட்டு 
கிறார்‌ (பக்‌. 31). 


“இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌” என்ற தலைப்‌ 
பில்‌ தற்காலத்தில்‌ எழும்‌ ல வினாக்கட்கு விடை 


கூறுமுகமாக இலக்கியத்‌ திறனாய்விற்‌ சில உயிர்நாடி 
களை நன்கு விளக்குகிறார்‌. இலக்கியம்‌ என்பது 
நடைபெற்ற மெய்ம்மைகளை (5௦18) அப்படியே 
கூறும்‌ இனசரிப்‌ பத்திரிகை அன்று என்ற கருத்தை 
விளக்கி மெய்ம்மை, பொய்ம்மை ஆராய்ச்சிக்கு 
இலக்கியம்‌ ஏற்ற இடமன் று என்பதையும்‌ 
விளக்குகிறார்‌. 


இப்பகுதிவரை ஆசிரியர்‌ எழுதியவை புறத்தே 
இருந்து செய்த திறனாய்வு. “ஏன்‌ எழுதினார்‌ முத 
லாகவுள்ள கட்டுரைகள்‌ ஆசிரியரின்‌ கலைமனப்‌ 
பான்மைக்கும்‌, - திறனாய்வு வன்மைக்கும்‌ தக்க 
சான்றுக ளாகும்‌. சிலப்பதிகாரம்‌ சமய சமரசம்‌ 
கூறியது என்‌ ற உண்மை பலரும்‌ அறிந்‌ துகூ றியதே. 
ஆனால்‌ சமுதாய, அரசியல்‌ ஒற்றுமையும்‌ அந்‌ 
நூலுள்‌ இழைந்து நிற்பதை ஆசிரியர்‌ எடுத்துக்‌ 
காட்டுவது ௩ம்‌ மதிப்புக்குப்‌ பாத்திரமாகிறது. 
இதனை அடுத்து உரிமைக்கும்‌ உறவுக்கும்‌ உள்ள 
தொடர்பை விளக்கி அதுவும்‌ இப்பெருங்‌ காப்பியத்‌ 
தின்‌ உட்பொருள்‌ என்று இம்முறையில்‌ முதலாவ 
தாகக்‌ கூறிய பெருமை ஆரிரியரையே சாரும்‌. 
இவ்வா று நடுநிலையுடன்‌ நூலுள்‌ நுழைந்து நுண்‌ 
பொருள்‌ காணும்‌ இவர்வாயிலாக இன்னும்‌ பல 
நூல்கள்‌ வெளிவர இறைவன்‌ அருள்புரிவானாக. 


௮. ௪. ஞானசம்பந்தம்‌ 


பொன்‌ வைக்கும்‌ இடத்தில்‌ ட 

தமிழினம்‌ அழிக்கமுடியாத அமர இனம்‌ என்று ஓர்‌ 
ஆழ்ந்த ௩ம்பிக்கை பாரதியாரின்‌ உள்ளத்திலே நிலவியது. 
எத்துணையோ சோதனைகட்கும்‌ அல்லல்கட்கும்‌ இரையாகி 
யும்‌ தமிழினம்‌ அழியாது என்று அவர்‌ ஈம்பியதற்குக்‌ கார 
ணம்‌ என்ன? 

சிலப்பதி காரச்‌ செய்யுளைக்‌ கருதியும்‌ 

திருக்தறள்‌ உறுதியும்‌ கெளிவும்‌ பொருளின்‌ 

ஆழமும்‌ வீரிவும்‌ அழகும்‌ கருதியும்‌ 

எல்லையொன்‌ றின்மை எனும்பொரு ளதனைக்‌ 

கம்பன்‌ ுறிகனால்‌ கட்டிட முயலும்‌ 

முயற்சியைக்‌ கருதியும்‌ 
தமிழச்‌ சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என இறுமாந்தது 
அந்தக்‌ கவி நெஞ்சம்‌. அத்தகைய இறுமாப்புக்குக காரண 
மான மூன்று நூல்களில்‌ ஒன்று சிலப்பதிகாரம்‌. 

அச்‌ சிலம்புச்‌ செல்வத்துக்கு உரைவகுக்கப்‌ புகுந்த 
அடியார்க்குநல்லார்‌ ஒரு பெறலரும்‌ புலவர்‌ பெருமா 
னாவார்‌. அவர்‌ இளங்கோவடிகள்‌ நல்கிய இலக்கியத்தை 
யும்‌ தாம்‌ உரைவகுக்கப்‌ புகுந்த செயலையும்‌ நினைந்து பார்த்து, 

எழுத்தின்‌ திறனறிந்தோ இன்சொற்்‌ பொருளின்‌ 

அழுத்தந்‌ தனிலொன்‌ றறிந்தோடமுழுத்தும்‌ 

பழுதற்ற முத்தமிழின்‌ பாடற்கு உரைஇன்று 

எழுதத்‌ துணிவதே யான்‌ 
என்று பாடினார்‌. முழுவதும்‌ பழுதற்ற முத்தமிழ்க்‌ காப்பி 
யத்திற்குச்‌ சீரிய உரை வரைந்த புலவர்‌ பெருமான்‌ 
தயக்கம்‌ இது. 

இத்தகு மாண்பு படைத்த சிலப்பதிகாரத்தை 
ஆராயரநது நூல்‌ வகுத்திடத்‌ தமிழகத்தில்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ 
பலர்‌ உளர்‌; எனினும்‌, ஏனோ தயங்குகின்றனர்‌! அடியார்க்கு 
ஈல்லாரின்‌ அவையடக்கம்‌ அவர்கள்பால்‌ சார்ந்ததோ -- 
அறியேன்‌. 


பல்கலைச்‌ செல்வமும்‌ பன்மொழிப்‌ புலமையும்‌ திற 
னாய்வுத்‌ திறமும்‌ விரித்துரைக்கும்‌ வித்தகமும்‌- படைத்தவர்‌ 
தெ. பொ. மீனாட்சி சுந்தானார்‌. அவர்‌ பேராசிரியர்களின்‌ 
உற்பத்திச்‌ சாலை. 

நாவீறு படைத்த சொல்லின்‌ செல்வமும்‌ புலமையின்‌ 
தலைமைப்‌ பேறும்‌ பொருந்தப்‌ பெற்றுப்‌ பொலிபவர்‌ ரா. பி. 
சேதுப்பிள்ளை அவர்கள்‌. அவர்‌ சுவைஞர்களின்‌ வழிகாட்டி. 


அறநெறியால்‌, அறிவுநெறியால்‌ இளைஞர்களின்‌ இத 
யத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌. நூல்கள்‌ 
வரைந்து உளக்கோட்டம்‌ நீக்கும்‌ திருப்பணியில்‌ அவர்‌ 
இன்றைய திரு. வி. ௧. 


தோற்றத்தால்‌ மட்டுமன்றித்‌ தோலாப்‌ புலமை வளத்‌ 
தாலும்‌ இன்று நம்மிடையே உலவும்‌ அகத்தியர்‌ அ. ச. ஞான 
சம்பந்தனார்‌. இலக்கியத்‌ திறனாய்வுத்‌ துறையில்‌ தமிழகத்‌ 
தில்‌ இன்று அவர்‌ இட்டது சட்டமாகி வருகின்றது. 

புலவர்‌ பெருமக்களின்‌ குறுகிய பேரவைகளிலே 
ஒலித்துக்கொண்‌ டிருந்தது சிலம்பு. சிறையில்‌ தவமிருந்து 
செந்தமிழ்ச்‌ செல்வத்தைச்‌ சேர்த்தார்‌ ஒரு மறவர்‌. சிலம்பின 
ஒலி மக்களின்‌ இதயங்களிலே பேரொலி எழுப்பும்‌ தகுதி 
யுடையதுஎனக்‌ கண்டார்‌ அவர்‌. குறுகிய ஒரு குழுவின்‌ தனிச்‌ 
சொத்தாக இருந்த சிலம்பு, குடிமக்கள்‌ காப்பியமாயத்‌ தமிழ 
கம்‌ எங்கணும்‌ ஒலித்தது. அப்பேரொலி எழுப்புதற்கு 
இலக்கியத்தை ஓர்‌ இயக்கமாகவே ஆக்கினார்‌ சிலம்புச்‌ 
செல்வர்‌ ம. பொ. இ. 


இன்னும்‌ எத்துணையோ பலர்‌. உள்ளனர்‌. அவர்கள்‌ 
வாயிலாகச்‌ சிலப்பதிகார ஆராய்ச்சி நூல்கள்‌ பல வெளி 
வருதல்‌ வேண்டும்‌. அவை தமிழன்னைக்கு ஈல்ல பணிகளாய்ப்‌ 
பொலியும்‌. இடையே யான்‌ நுழைகின்றேன்‌. என்னுடைய 
சிறு காணிக்கை இது. *பொன்‌ வைக்கும்‌ இடத்தில்‌ பூ' 
என்று இதைத்‌ தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ ஏற்க வேண்டுகின்றேன்‌. 


இம்‌ முன்னுரையில்‌ ஒரு விளக்கம்‌ தரவேண்டியுள்‌ 


| ளது. இந நூலின்‌ 30.31 பக்கங்களில்‌ கண்ணகியைப்‌ 


பற்றி ஒரு குறிப்பு வருகின்றது. அணிந்துரை நல்கியுள்ள 
என்‌ பேராசிரியர்‌ அவர்கள்‌ அதுபற்றிச்‌ சுட்டியுள்ளார்‌. கண 
ணகியைக்‌ குறையுடையள்‌ எனக்‌ குறிக்கும்போது, அவ 
ளுக்கு மாசு கற்பிக்கும்‌ எண்ணம்‌ ஒரு சிறிதும்‌ எனக்கு 
இல்லை என்பதைத்‌ தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்‌. காப்‌ 
பியப்‌ பாத்திரம்‌ பற்றிய ஆராய்ச்சியை இருவகையாக நிகழ்த்‌ 
தலாம்‌. ஒன்று: உலகியல்‌ நெறியி லிருந்து நிகழ்த்தும்‌ 
ஆராய்ச்சி. மற்றொன்று: அப்பாத்திரத்தின்‌ கண்ணோட்டத்‌ 
சிலிருந்து நிகழ்த்தும்‌ ஆராய்ச்சி. இவவிரு நெறிகளுள்‌ 
முன்னதாகிய வெறும்‌ உலகியல்‌ (லெளகிக) ஆராய்ச்சியே 
இங்குத்‌ தரப்பெறுவது. கண்ணகிபற்றிய முழு ஆராய்ச்‌ 
சிக்கு இந்நூலின்‌ அமைப்பு இடம்‌ தராமையால்‌ விரிவாக 
எழுதவில்லை. சிலப்பதிகாரப்‌ பாத்திரங்களைப்‌ பற்றி வரைய 
விருக்கும்‌ நூலில்‌ விரிவாக எழுத நினைந்துள்ளேன. இவ 
விளக்கத்தைத்‌ திருவுளங்கொண்டு பயில வேண்டுகின்றேன்‌. 
சென்னை நகரில்‌ 24--3--51-ல்‌ நடைபெற்ற சிலப்பதி 
கார மாநாட்டில்‌ “வரலாற்றுக்‌ காப்பியம்‌' என்ற தலைப்பில்‌ 
சொற்பொழிவாற்றும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது. அதன்பின்‌ என்‌ 
தமையனார்‌ திரு. ம. ரா. பாலகணபஇ அவர்களின்‌ விருப்‌ 
பத்திற்‌ கிணங்கக்‌ கீழமூங்கிலடி காந்தி ஆதாரப்‌ பயிற்சிப்‌ 
பள்ளியில்‌ “சிலப்பதிகாரம்‌: ஓர்‌ எச்சரிக்கை' என்னும்‌ தலைப்‌ 
பில்‌ பேசினேன்‌. இவ்விரு சொற்பொழிவுகளையும்‌ நூல்வடி 
வாக்க நினைந்து அவ்வப்போது கட்டுரைகளாக எழுதி வந்‌ 
தேன்‌. அவை கலைக்கதிர்‌ இதழில்‌ வெளிவந்தன. 
கலைக்கதிரின்‌ பதிப்பாசிரியர்‌ குழுவில்‌ எனக்கும்‌ ஓர்‌ 
இடம்‌ பெற்றுத்‌ தந்து, என்‌ முயற்சிகளுக்கெல்லாம்‌ ஊக்கம்‌ 
ஊட்டி வருபவர்‌ எங்கள்‌ கல்லூரித்‌ தலைவர்‌ திரு. போ. ரா. 
இருஷ்ணமூர்த்தி நாயுடு அவர்களாவர்‌. அவருடைய 
அன்பின்றேல்‌ இக்கட்டுரைகள்‌ வெளிவந்திரா. அவர்க்கு 
யான்‌ செய்யக்கூடிய கைம்மாறு ஏதும்‌ இல்லையே. 


கலைக்கதிரின்‌ ஆசிரியர்‌ திரு. ஜி. ஆர்‌. தாமோதரன்‌ 
அவர்கள்‌ என்னைப்போன்ற பலரை ஆதரிக்கும்‌ பெருந்தகை. 
வளமாக இந்நாட்டில்‌ அறிவு பரவவேண்டும்‌ என்ற பேரார்வம்‌ 
கொண்டவராய்‌ - பொருள்‌ வெறிகொண்‌் டலையும்‌ உலகியலில்‌ 
அறிவுநெறி விளக்கும்‌ கலைககதிரைச்‌ சிறப்புற நடத்து 
கின்றார்‌. அவருடைய அன்பு கலைக்கதிராலயத்தில்‌ எனக்கு 
ஓர்‌ இடம்‌ தந்துள்ளது. 

சிறுவன்‌ சிறுசெயல்‌ எனப்‌ புறக்கணித்துவிடாமல்‌, 
பல்கலைச்‌ செல்வர்‌ தெ. பொ. மீ. ஒரு வாழ்த்துரை வழங்கி ' 
யுள்ளார்‌. கல்லூரி நாட்களில்‌ மட்டுமன்றி அதன்‌ பின்னரும்‌ 
இலக்கியத்‌ திறனாய்வில்‌ எனக்குச்‌ சுவையூட்டி வழிகாட்டும்‌ 
பேராசிரியர்‌ அ. ௪. ஞானசம்பந்தனார்‌ என்பால்‌ கொண்ட 
அன்பால்‌ ஓர்‌ அணிந்துரை தந்துள்ளார்‌. இவ்விரு பெருந்‌ 
தகையாளரின்‌ இதயங்களில்‌ எனக்கு இடம்‌ கிடைத்தது என 
பெரும்பேறு. 


்‌ இந்நூல்‌ உருவாகி வெளிவர உதவினார்‌ ஒருவர்‌. 
பெயர்‌ தெரிவிக்க அவர்‌ விரும்பவில்லை. பெயர்‌ தெரிவிக்க 
விரும்பாத அவருக்கு நான்‌ என்ன தெரிவிப்பது ! 


கலைக்கதிர்‌ அச்சகம்‌ தேர்ந்த தொழில்‌ வல்லு௩ரால்‌ 
நடத்தப்‌ பெறுகின்றது. அத்தொழில்‌ வல்ல பெருமக்கள்‌- 
குறிப்பாகத்‌ திரு. பார்த்தசாரதி, திரு. வேலுசாமி-யாவருக்‌ 
கும்‌ நன்றி செலுத்திககொள்கின்றேன்‌. 


பாரி நிலையம்‌ என்‌ வீடு போல. அந்நிலைய உரிமை 
யாளர்‌ திரு. செல்லப்பன்‌ இதனைத்‌ தம்‌ பொறுப்பில்‌ அன்‌ 
புடன்‌ ஏற்றுத்‌ தமிழகத்திற்குத்‌ தருகின்றார்‌. 

குறைகள்‌ பல காணலாம்‌; அவற்றை என்‌ சிர்‌ 
வின்‌ விளைவுகளாகக்‌ கொள்ள வேண்டுகிறேன்‌. 
டும்‌ நற்கருத்துக்கள்‌ சிலவேனும்‌ காணலாம்‌; அவை தமிழன்‌ 
னையின்‌ செல்வங்களென ஏற்றருள வேண்டுகிறேன்‌. 
பீளமேடு, 

ம. ரா. போ. குருசாமி 


கோவை. 





வரலாற்றுக்‌ காப்பியம்‌ 


தமிழ்ப்‌ புலவர்களும்‌ ஆராய்ச்சியாளர்களும்‌ சிலப்பதி 
காரத்தை ஒரு வரலாற்றுக்‌ காப்பியம்‌ என்று கூறுகின்றனர்‌. 
அவ்வாறு அவர்கள்‌ கூறுங்கால்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு - அதா 
வது சரித்திரத்தில்‌ இடம்‌ பெறத்தக்க சிறப்பு அமைந்த 
(Historic) காப்பியம்‌ எனவும்‌, நாட்டு வரலாற்று நிகழ்ச்சி 
களைக்‌ கூறும்‌ (1115107104]) நூல்‌ எனவும்‌ கருதுகின்றனர்‌. 


கமிழ்‌ மொழியின்‌ இலக்கிய வரலாற்றின்‌ நெடுஞ்‌ 
சாலையை ஒரு முறை நோக்கினாலும்‌, சிலப்பதிகாரத்தின்‌ 
தோற்றமே வரலாற்றுச்‌ சிறப்பு உடையது என்று உணரலாம்‌. 
சங்க இலக்கியங்களில்‌ நாம்‌ காண்பன எல்லாம்‌ தனித்‌ 
தனி நிகழ்ச்சிகளை உதிரியாகப்‌ பாடிவைத்துள்ள தனிப்பாடல்‌ 
களாகும்‌. அவற்றுள்‌ பலவற்றை ஆராய்ச்சித்‌ திறத்தோடு 





கோவை செய்து நோக்கினால்‌, ஒரு சில்‌ வரலாறுகள்‌ 
உருவாதல்‌ கூடும்‌. ஒரே நெடுங்கதையை முழுவதாகக்‌ 
கூறிவிடுவது என்ற வழக்கம்‌ பெரும்பாலும்‌ இல்லை என்றே 
சொல்லிவிடலாம்‌. தனி நிகழ்ச்சிகளின்‌ எழிலமைமந்த 
காட்சியே எட்டுத்தொகையிலும்‌ பத்துப்பாட்டிலும்‌ நாம்‌ 
காணுகின்றோம்‌. ்‌ 


இவ்வாறு தனிப்‌ பாடல்களாகப்‌ பாடிப்‌ போற்றிவந்த 
தமிழகத்திலே முதன்‌ முதல்‌ உருவான நெடுங்கதைப்‌ பாடல்‌ 
சிலப்பதிகாரமே யாகும்‌. இன்னொரு வகையாக இக்‌ 
கருத்தைச்‌ சொல்லலாம்‌. சங்க இலக்கியப்‌ பாடல்களை 
இக்காலத்துச்‌ சிறுகதைகளோடு ஒப்பிடலாம்‌; சிலப்பதி 
காரத்தை இன்றைய புதினங்களோடு ஒருங்குவைத்து. 
எண்ணலாம்‌. இவ்வாறு தன்‌ தோற்றத்தாலேயே சிலப்பதி 
காரம்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு அமைந்ததாக உள்ளது. 


இயல்‌, இசை, நாடகம்‌ என்ற முக்கூறுகளையும்‌ தன்ன 
கத்தேகொண்டு விளங்கும்‌ சிறப்பாலும்‌ வேறு பல வகைக 
ளாலும்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்றிலே முதன்மையான 
இடம்‌ பெறுவது சிலப்பதிகாரம்‌ என்ற செந்தமிழ்க்‌ காப்‌ 
பியம்‌. 


இனி, இக்காப்பியத்தை வரலாற்று நூலாகவும்‌ கொள்ள 
லாம்‌, வரலாற்று நூல்‌ என்றால்‌, மன்னர்‌ பரம்பரையினரின்‌ 
முடிசூட்டு விழாக்களையும்‌, பிறந்து இறந்த ஆண்டுகளையும்‌, 
போர்‌ புரிந்து அழிவு செய்த நாட்களையும்‌ குறித்துப்‌ புள்ளி 
விவரம்‌ தருவது அன்று. நாட்டில்‌ ௩டந்த சில அடிப்படை 
நிகழ்ச்சிகளை ஆதாரமாக வைத்துப்‌ புனைந்துரைகளைப்‌ புகுத்தி 
ஆக்கப்பெற்ற நூல்‌ என்றே இங்கே கொள்ளவேண்டும்‌. 
வால்ட்டர்‌ ஸ்காட்‌ என்னும்‌ ஆங்கிலப்‌ புலவர்‌ எழுதியுள்ள 
சரித்திரப்‌ புதினங்கள்‌ இங்கே நினைவுகூரத்‌ தக்கன. தமிழில்‌. 


வரலாற்றுக்‌ காப்பியம்‌ 3 


அண்மையில்‌ வெளிவந்துள்ள பார்த்திபன்‌ கனவு, சிவகாமி 
யின்‌ சபதம்‌, வீரபாண்டியன்‌ மனைவி முதலியன போலச்‌ 
சிலப்பதிகாரமும்‌ வரலாற்றுப்‌ புதினமே (Historical novel) 
யாகும்‌. 


இலப்பதிகாரத்தில்‌ எந்த எந்த நிகழ்ச்சிகள்‌ நடந்தன 
என்ற ஆராய்ச்சி பயன்‌ தராத ஒரு முயற்சியாகும்‌. வரலாறு 
என்பதன்‌ சரியான விளக்கம்‌ என்ன? சென்ற காலத்தின்‌ 
சிறப்பைமட்டும்‌ சித்தரிப்பது சரியான சரித்திரம்‌ ஆகாது. 
சிறப்பையும்‌ சீர்கேட்டையும்‌ சேர்த்துச்‌ சொல்வதே நேர்மை 
யான வரலாற்று நூலாகும்‌. இவ்வாறு அமையும்‌ நூலே 
நிகழ்கால எதிர்காலங்களின்‌ சந்ததியார்க்கு வழிகாட்டும்‌ 
வான்பொருளாய்‌3அமைந்து வாழ்க்கைச்‌ சாலையிலே வழுக்கி 
விழாமல்‌ காப்பாற்றும்‌ ஊன்றுகோலாக உதவும்‌. இங்‌ 
நோக்கம்‌ கொண்டு பார்க்குமிடத்துச்‌ சிலப்பதிகாரம்‌ மிக 
உயர்ந்த வரலாற்று நூலாக ஒளிர்வதைக்‌ காணலாம்‌. 


சிலப்பதிகாரத்தில்‌ உள்ள வரலாற்றுக்‌ கூறுக ள்‌ 
(Historical elements) அனைத்தையும்‌ எடுத்துக்‌ கூறுவது 
இந்நூலின்‌ நோக்கம்‌ அன்று. இலக்கியப்‌ பாணியிலும்‌ 
வரலாற்றுத்‌ துறையிலும்‌ இன்றைய வாழ்க்கைக்கு விளக்கம்‌ 
தரக்கூடிய சிற்சில குறிப்புகளைமட்டுமே இங்கே காணலாம்‌ 
அந்தக்‌ குறிப்புகள்‌ யாவும்‌ ௩ம்‌ வாழ்வில்‌ ஏற்படக்கூடிய 
ஏற்பட்டுள்ள -— குறைகளி னின்றும்‌ நம்மைச்‌ சீர்திருத்திக்‌ 
கொள்ள உதவும்‌ எச்சரிக்கைகளாக இருக்கும்‌. சுருங்கச்‌ 
சொன்னால்‌, சிலப்பதிகாரம்‌ இன்றைய தமிழனுக்கு ஒரு 
வகையால்‌ எச்சரிக்கைக்‌ காப்பியமாக உள்ளது. 


வாழ்க்கை அமைந்துள்ள பாங்கினை உள்ளது உள்ள 


( படியே உருவெடுத்தமைப்பது இலக்கியம்‌ என இலக்கிய 


| 


ஆராய்ச்சியாளர்‌ கூறுகின்றனர்‌. அது பொருத்தமான 


4 - சலப்பஇகாரச்‌ செய்தி 





கருத்தே யாகும்‌. ஆயினும்‌, வாழ்க்கையினை எதிரொளி 
செய்து, வாழ்வின்‌ இதயப்‌ பேச்சினை எதிரொலி செய்து 
அமைகின்ற அளவில்‌ அமைவதினும்‌ சீரிய நிலை ஒன்று 
இலக்கியத்துக்கு உண்டு. வாழ்க்கை எவ்வாறு அமைக்‌ 
துள்ளது என்பதைக்‌ காட்டுவதோடு, அஃது எவ்வாறு அமை 
தல்‌ வேண்டும்‌ என்பதையும்‌ சுட்டுவதாக அமைவதே சீரிய 
இலக்கிய மாகும்‌. உள்ளதை உள்ளவாறு கூறுதல்‌ அரிதே; 
எனினும்‌, உள்ளதை மாற்றவேண்டின்‌ அம்மாறுதலைச்‌ செய்‌ 
தற்குரிய ஆற்றல்‌ குறிக்கோளைச்‌ சுட்டும்‌ இலக்கியங்களால்‌ 
தான்‌ பெறுதல்‌ இயலும்‌. 


இளங்கோவடிகள்‌ இயற்றிய சிலப்பதிகாரம்‌ தமிழர்‌ 
களுக்கு அத்தகைய உயரிய இலக்கியமாய்‌ வாய்த்துள்ளது. 
சங்க காலத்தை அடுத்து வாழ்ந்த தமிழர்கள்‌ எவ்வாறு 
வாழ்ந்தனர்‌ என்பதைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறார்‌; அந்‌ 
நிலையினோடு அமையாது, எதிர்காலத்‌ தமிழர்கள்‌ எவ்வாறு 
வாழ்தல்‌ வேண்டும்‌ என்பதற்கான குறிப்பீடுகளையும்‌ தூரிகை 
யோவியம்‌ போன்று சுட்டிச்‌ செல்லுகின்றார்‌. 


வரலாறு என்பது சென்ற காலத்தில்‌ வேர்‌ பாய்ச்சி, 
நிகழ்‌ காலத்தில்‌ விழுது வீழ்த்தி அமையும்‌ ஓர்‌ ஆலமரம்‌. 
அப்‌ பெரு மரத்தின்கண்‌ தளிர்கள்‌ மிளிர்ந்து எதிர்கால 
ஆக்கத்தையும்‌ புலப்படுத்தி நிற்கும்‌. சிலப்பதிகாரமும்‌ அத்‌ 
தகைய ஒரு வரலாற்றுக்‌ காப்பியமே யாகும்‌. முக்காலத்தை 
யும்‌ தன்னுள்‌ அகப்படுத்தி நின்றொளிரும்‌ மாமணியாய்‌-- 
நந்தா விளக்கமாய்‌--நாயகமாய்ப்‌ பொலிவது ௩ம்‌ இளங்கோ 
வடி. களின்‌ இலக்கியம்‌. 


உ 
பதிகமும்‌ காவியமும்‌ 


இலப்பதிகாரக்‌ காவியம்‌ நமக்குத்‌ தெரிவிக்கும்‌ செய்தி 
கள்‌ மிகப்‌ பல. அவ்வவர்‌ பயிற்சியின்‌ ஆழத்திற்கும்‌ நுண்‌ 
மாண்‌ நுழைபுலத்திற்கும்‌ ஏற்றவாறு சிந்தையைத்‌ திறை 
கொள்ளும்‌ அச்செந்தமிழ்க்‌ காப்பியம்‌ நற்செய்திகள்‌ பல 
வற்றைப்‌ புலப்படுத்திக்கொண்டே செல்லும்‌. நவில்தொறும்‌ 
நயந்தரும்‌ நூல்‌ சிலப்பதிகாரம்‌; பயில்தொறும்‌ இன்னியல்‌ 
தோற்றும்‌ பண்புடையர்‌ இளங்கோ, நூலுள்‌ நுழைந்து ௩ம்‌ 
காலக்‌ கண்கொண்டு நாமே செய்திகளைத்‌ தேரப்‌ புகுமுன்‌, 
சிலப்பதிகாரமே தன்‌ செய்தி இதுவெனத்‌ தெளிவுறுத்தும்‌ 
இடங்கள்‌ உண்டோ எனக்‌ காணுதல்‌ வேண்டும்‌. இளங்கோ 
வடிகளின்‌ காப்பிய மாளிகைக்குள்‌ நுழையு முன்னர்‌, அம்‌ 
மாளிகையின்‌ வரைப்படம்போல்‌ ஒன்று முதற்கண்‌ அழகுறப்‌ 
பொலிகின்றது. சிலப்பதிகாரத்தின்‌ முன்னுரையாய்ப்‌ 


6 லப்பஇிகாரச்‌ செய்தி 


பொலியும்‌ பதிகம்‌, சிலப்பதிகாரத்தின்‌ குறிக்கோள்கள்‌ 
இவைதாம்‌ எனக்‌ கூறுகின்றது. 


பதிகத்தின்‌ நிலை 


பதிகம்‌ தெரிவிக்கும்‌ சிலப்பதிகாரச்‌ செய்தியின்‌ விளக்‌ 
கத்தைப்‌ பார்க்கப்‌ புகுமுன்‌, பதிகம்‌ பற்றிய குறிப்பினை மனங்‌ 
கொள்ள வேண்டியுள்ளது. சிலப்பதிகாரத்தின்‌ பதிகமும்‌ 
நூற்கட்டுரையும்‌, மணிமேகலையின்‌ பதிகமும்‌ தமிழ்‌ 
ஆராயச்சியாளர்க ளிடையே சிக்கல்கள்‌ பலவற்றை எழுப்பி 
யுள்ளன. அப்‌ பதிகங்களின்‌ கூற்றுக்களை ஒருங்கு இணைத்‌ 
துக்‌ கண்டு, இளங்கோவடிகளும்‌ சாத்தனாரும்‌ ஒரு காலத்தே 
ஒருவரை யொருவர்‌ அறிந்து அளவளாவி வாழ்ந்தவர்‌ என்று 
கொள்வர்‌ ஒரு சாரார்‌. இவ்விரு நூல்களின்‌ இயல்பு 
களையும்‌, இவ்விரு காவியங்களை இயற்றி யருளிய 
ஆசிரியர்களின்‌ இதயப்‌ பாங்குகளில்‌ உள்ள போக்குகளை 
யும்‌ கண்டுணரும்‌ வேறு சில புலவர்கள்‌ இளங்கோ வடி 
களும்‌ சாத்தனாரும்‌ ஒரு காலத்து ஒருங்கியைந்து வாழ்ந்தி 
ருத்தல்‌ இயலாது என்று கொள்வர்‌. இவவிருவரையும்‌ சம 
காலத்தவராகக்‌ கொள்ளுதற்கு அடிப்படையாக வுள்ள பதி 
கங்கள்‌ பிற்காலத்‌ தொருவரால்‌ இயற்றப்பெற்று இரு நூல்‌ 
களிலும்‌ சேர்க்கப்பட்‌ டிருத்தல்‌ வேண்டும்‌ என்பது அவர்கள்‌ 
துணிபு. அன்றி, இளங்கோவடிகட்குப்‌ பின்னர்த்‌ தோன்றிய 
மணிமேகலையின்‌ ஆசிரியரே இவ்விரு பதிகங்களையும்‌ இயற்‌ 
றிச்‌ சேர்த்திருத்தல்‌ கூடும்‌ எனக்‌ கொள்வாரும்‌ உளர்‌. இரு 
வரையும்‌ சமகாலத்தவராகக்‌ கொள்வோரும்‌, அவவிருவரை 
யும்‌ வெவ்வேறு காலத்தவராகக்‌ கொள்வோரும்‌ . அகச்‌ 
சான்று புறச்சான்றுகளை அவ்வவர்‌ திறனுக்கு ஏற்ப எடுத்துக்‌ 
காட்டுகின்றனர்‌. தீர்ந்த முடிபு இதுதான்‌ என்று இதுகாறும்‌ 
துணிபு ஏற்படவில்லை. 


7 





பதிகமும்‌ காவியமும்‌ 





பதிகத்தின்‌ நிலை இவ்வாறு ஐயுறுதற்கு ஏற்றதாக 
உள்ளது. எனினும்‌, சிலப்பதிகாரப்‌ பதிகத்தை இயற்றிய 
வர்‌--எவரே யாயினும்‌, எக்காலத்தவ ராயினும்‌ சிலம்புச்‌ 
செல்வத்திலே ஊறித்‌ திளைத்தவர்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 
நூலினுள்‌ வரும்‌ சொற்களும்‌ தொடர்களும்‌ பதிக ஆசிரியரின்‌ 
ஆட்சிக்கு இயைபுறக்‌ குழைந்து போந்து பதிகச்‌ செய்யுளை 
அணி செய்துள்ளன. நூலினிடத்துத்‌ தோய்ந்த நெஞ்‌ 
சினர்க்கே இத்தகைய நடைச்‌ செல்வம்‌ கிடைக்கும்‌. நடை 
ஒருபால்‌ இருக்க, பதிகத்தின்‌ கூற்றுக்களை ஒருகால்‌ பயின்றா 
லும்‌ கண்ணகியார்‌ வரலாற்றில்‌ அவ்வாசிரியர்‌ கொண்டிருந்த 
ஈடுபாடும்‌,. அத்‌ தெய்வத்திற்குச்‌ சொற்கோவில்‌ சமைத்த 
இளங்கோவடிகளின்‌ புலமையில்‌ கொண்டிருந்த மதிப்பும்‌ 
எளிதில்‌ புலப்படுகின்றன. 


எனவே, பதிகத்‌ தோற்றம்‌ பற்றிய ஐயப்பாடு எங்ஙன 
மாயினும்‌, அதனுள்‌ கூறப்படும்‌ கருத்துக்கள்‌ எளிதிலே புறக்‌ 
கணிக்கத்‌ தக்கனவாக இருத்தல்‌ இயலாது. 


பதிகச்‌ செய்திகள்‌ 


பதிகத்துள்‌ சிலப்பதிகாரச்‌ செய்திகளாக மூன்று உண்‌ 
மைகள்‌ குறிப்பிடப்படுகின்றன. அவை, 


அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு 
அறம்கூற்று ஆவதுரஉம்‌ 
உரைசால்‌ பத்தினிக்கு 
உயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌. 
ஊழ்வினை உருத்துவந்து -' 
ஊட்டும்‌ என்பதுரஉம்‌ 
கூழ்வினைச்‌ சிலம்பு 
காரணம்‌ ஆக 





டன்ன தனது சிலப்பதிகாரச்‌ செய்தி 





நாட்டுதும்‌ யாம்‌ ஓர்‌ 
பாட்டுடைச்‌ செய்யுள்‌ 

(பதிகம்‌: ௫௫--௬௰) 
என்ற வரிகளின்‌ முற்பகுதியில்‌ புலப்படுகின்றன. அரசிய 
லில்‌ பிழை செய்வார்‌ அறக்‌ கடவுளின்‌ ஒறுத்தலுக்கு இரை 
யாவர்‌ என்பது ஒரு செய்தி; புகழ்புரிந்த இல்லினராம்‌ கற்‌ 
புடைப்‌ பெண்டிரைத்‌ தேவரும்‌ போற்றுவர்‌ என்பது இரண்‌ 
டாவது செய்தி; மற்றொன்று சூழினும்‌ தான்‌ முந்துற்றுப்‌ 
பெருவலியுடையதாய்‌ ஊழ்வினை தன்‌ பயனை ஊட்டியே செல்‌ 
லும்‌ என்பது மூன்றாவது செய்தி. பதிக ஆசிரியரின்‌ கருத்‌ 
துப்படி-அவர்‌ சிலப்பதிகாரத்தைக்‌ கண்டுணர்ந்த நெறிப்படி - 
இம்மூன்று செய்திகளையும்‌ தெரிவிப்பதற்கே சிலம்பை மைய 


மாக வைத்து இக்‌ காப்பியத்தை ஆசிரியர்‌ இயற்றினார்‌ எனத்‌ 
தெரிகின்றது. 


சிலம்பால்‌ நிகழ்ந்தவை 


இம்மூன்று கருத்துக்களும்‌ சிலப்பதிகார ஆசிரியர்க்கு 
உடன்பாடே; எனினும்‌ பதிகம்‌ கூறுவதுபோலச்‌ சிலம்பு 
காரணமாக' இவை நூலுள்‌ வலியுறுத்தப்‌ பெறவில்லை. 
சிலம்பு எவ்வெக்‌ நிகழ்ச்சிகட்குக்‌ காரணம்‌ ஆயிற்று என்‌: 
பதைச்‌ சிலப்பதிகாரமே குறித்துள்ளது, 
தீவினைச்‌ சிலம்பு 
காரணம்‌ ஆக 
ஆய்தொடி அரிவை 
கணவற்கு உற்றதும்‌ 
வலம்படு தானை 
மன்னன்‌ முன்னர்ச்‌ 
சிலம்பொடு சென்ற 
சேயிழை வழக்கும்‌........ 
(காட்சி. ௬௯-௭௨) 





யதிகமும்‌ காவியமும்‌ 9 





இப்பகுதியி லிருந்து கண்ணகியின்‌ கணவனாகிய கோவலன்‌ 
கொலையுண்ணவும்‌, பாண்டியன்முன்‌ சென்று கண்ணகி 
வழக்காடி வெல்லுதற்குமே சிலம்பு காரணமாக இருந்ததை 
நாம்‌ உணரலாம்‌. வழக்குரைகாதையின்‌ ஈற்றிலே காணப்‌ 
படும்‌ வெண்பாக்களில்‌ உள்ள “காவி உகுநீரும்‌ கையில்‌ 
கணிச்‌ சிலம்பும்‌...... கண்டு அஞ்சிக்‌ கூடலான்‌ கூடா 
யினான்‌,” *கையில்‌ தனிச்‌ சிலம்பும்‌... வையைக்‌ கோண்‌ 
கண்டனவே தோற்றான்‌” என்ற தொடர்களும்‌ சேயிழை 
யின்‌ வெற்றிக்குச்‌ சிலம்பு காரணம்‌ ஆயிற்று என்பதை வலி 
யுறுத்துகின்றன. 
ஊழும்‌ சிலம்பும்‌ 

கோவலன்‌ கொலைக்கும்‌ காவலன்‌ தோல்விக்குமே 
சிலம்பு காரணமாகின்றது. அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு 
அறம்கூற்று ஆவதூஉம்‌, ஊழ்வினை உருத்துவந்து ஊட்ட 
லும்‌ சிலம்புகாரணமாக நிகழ்ந்தன எனக்‌ கொள்ள வழி 
யில்லை. “அரைசியல்‌ பிழைத்தல்‌ காரணமாக அரசனை ஒறுத்‌ 
தது அறம்‌. அறக்கடவுளுக்கு ஒருகருவியாயிற்று சிலம்பு. 
இவவாறு வலிந்து கொள்வதாயின்‌ முதற்கருத்தைத்‌ தெரி 
வித்தற்கும்‌ சிலம்பு காரணம்‌ ஆகின்றது எனலாம்‌. 'சிலம்‌ 
பின்‌ வென்ற சேயிழை தன்‌ வெற்றியால்‌ கற்பியல்பினைப்‌ 
புலப்படுத்தினாள்‌; அம்மாண்பு கண்ட யாவரும்‌ கண்ணகி 
யைப்‌ போற்றினர்‌. எனவே உயர்ந்தோர்‌ ஏத்தலுக்கும்‌ சிலம்பு 
காரணம்‌ ஆகின்றது.” இதுவும்‌ வலிந்துகொள்ளும்‌ நெறியே 
யாகும்‌. இதனையும்‌ சரி என ஏற்றுக்கொள்ளினும்‌, மூன்றா 
வதாக உள்ள ஊழ்வினை !*ஆற்றலுக்குச்‌ சிலம்பு காரணம்‌ 
ஆகுமாறில்லை. எவ்வெக்‌ 'நிகழ்ச்சிக்கும்‌ தான்‌ காரணமாய்‌ 
முன்னிற்கும்‌ ஊழுக்குச்‌ சிலம்போ காரணம்‌ ஆகவல்லது ? 
இதற்கும்‌ ஏதேனும்‌ வலிந்துகொள்ளும்‌ விளக்கம்‌ 
காணுதல்‌ கூடும்‌, 








ES மடவ வித ES 


ரு அகட 4 இலப்பதிகாரச்‌ செய்தி 








பதிகமும்‌ காண்டப்‌ பெயர்களும்‌ 


ஆனால்‌, சிலப்பதிகார அமைப்பின்‌ நெறிமுறையினை 
நோக்குவார்க்கு அக்‌ காவியத்தின்‌ சிறப்பான உள்ளுறை 
இம்மூன்றே என்று கொள்வது பொருந்தாது என்பது தெளி 
வாய்ப்‌ புலப்படும்‌. பதிக ஆசிரியர்‌ இந்‌ நூலின்‌ தோற்றத்‌ 
தைச்‌ சுட்டும்பொழுது கண்ணகியின்‌ கதை “முடிகெழு வேக்‌ 
தர்‌ மூவர்க்கும்‌ உரியது' என்று பாடுகின்றார்‌. சிலப்பதி 
காரத்தின்‌ செந்நெறியும்‌ இப்‌ பொதுமைச்‌ சிறப்பையே கலை 
௩லம்‌ பொலியக்‌ காட்டுகின்றது. இதனைப்‌ பதிக ஆசிரியர்‌ 
உணர்ந்துள்ளா ராயினும்‌, சிலப்பதிகார உள்ளுறை இவை 
யெனக்‌ குறிக்கும்போது இக்‌ கருத்தைக்‌ கூறவேயில்லை. 


சிலப்பதிகாரத்தின்‌ மூன்று காண்டங்களும்‌ தமிழகத்‌ 
தின்‌ முப்பெரும்‌ தலைநகரங்களின்‌ பெயர்கொண்டு ஒளிர்கின்‌ 
றன. கதையும்‌ 'முடி மன்னர்‌ மூவரும்‌ காத்து ஓம்பும்‌” தமிழ 
கப்‌ பகுதி மூன்றிலும்‌ நிகழ்கின்றது. கதையின்‌ நிகழ்ச்சிகள்‌ 
மூன்று பகுதிகளிலும்‌ நிகழ்ந்தன என்பதால்மட்டுமே சிலப்‌ 
பதிகாரத்தைப்‌ பாடினார்‌ இளங்கோவடிகள்‌ என்று சொல்லி 
விட இயலாது. கதை நிகழ்ச்சிகள்மட்டுமே ஆசிரியர்‌ 
மனத்துள்‌ கருதியிருப்பின்‌ காண்டங்களுக்கு வேறு பெயர்‌ 
கள்‌ இட்டிருக்கலாம்‌. கண்ணகியை விட்டுக்‌ கோவலன்‌ 
பிரிந்து மாதவியோடு வாழ்ந்து அவளையும்‌ விடுத்துவந்த 
நிகழ்ச்சிகளைக்‌ கூறும்‌ முதற்‌ பகுதியைத்‌ தவறுணர்‌ காண்‌ 
டம்‌ எனச்‌ சொல்லியிருக்கலாம்‌; அல்லது பொறை நிலைக்‌ 
காண்டம்‌ எனலாம்‌. அங்ஙனமே ஏனை இரு காண்டங்களை 
யும்‌ முறையே எரியிடு காண்டம்‌ எனவும்‌, 


கெய்வதக்‌ 
காண்டம்‌ எனவும்‌ பெயரிட்டிருக்கலாம்‌. 


்‌ அவ்வாறிடாமல்‌ 
புகார்‌, மதுரை, வஞ்சி எனத்‌ தலைநகர்களின்‌ பெயரோடு 
புணர்த்துக்‌ குறிப்பிட்டதற்குத்‌ தகுந்த காரணம்‌ இருத்தல்‌ 


_——— 


பதிகமும்‌ காவியமும்‌ 1॥ 








வேண்டுமன்றோ ? புகார்‌ நிகழ்ச்சிகள்‌ புகார்க்‌ காண்டத்தி 
லும்‌, மதுரை நிகழ்ச்சிகள்‌ மதுரைக்‌ காண்டத்திலும்‌ கூறப்‌ 
பட்டன எனின்‌, வஞ்சிக்‌ காண்ட நிகழ்ச்சிகள்‌ வஞ்சி 
நகரத்திலா நடந்தன? இல்லையே! எனவே, இவ்வாறு 
பெயரிட்டமைக்கு வேறு தகுந்த காரணம்‌ இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. இக்‌ காரணத்தை ஒவ்வொரு காண்டத்தின்‌ இறுதி 
யிலும்‌ உள்ள கட்டுரைப்‌ பகுதிகள்‌ ஒருவாறு குறிப்பாகப்‌ 
புலப்படுத்துகின்றன. அக்கருத்தினைத்‌ தெளிவுறச்‌ சொன்‌ 
னால்‌, (பிளவுற்ற) மூன்று தமிழகமாக இல்லாமல்‌ மூன்று 
பகுதிகளா லாகிய மும்மைத்‌ தமிழகமாக ஒன்றுபட்ட காட்சி 
யைக்‌ காண விரும்பினார்‌ இளங்கோவடிகள்‌ எனலாம்‌. கண்‌ 
ணகியின்‌ கதை இந்நோக்கத்தற்கு இயைந்த ஒன்று என்று 
கண்டே இளங்கோவடிகள்‌ இதனைப்‌ பாடினார்‌. 


பதிக ஆசிரியர்‌ இதனை உணர்ந்துள்ளார்‌. எனினும்‌, 
உள்ளுறை இதுவெனக்‌ குறிக்கவேண்டிய இடத்தில்‌ இத்‌ 
தலைமைக்‌ கருத்தைக்‌ குறிக்காமல்‌ வேறு எவையோ மூன்‌ 
ஜினைக்‌ கூறிவிட்டார்‌. 


காண்டங்களின்‌ உள்ளுறை: 
(பதிகப்படி ) 


இங்கே சிலர்‌ ஒரு விளக்கம்‌ தருதல்‌ கூடும்‌. அரைசியல்‌ 
பிழைத்தோர்க்கு அறம்‌ கூற்றாதல்‌ மதுரைக்‌ காண்டத்தாலும்‌, 
உரைசால்‌ பத்தினிக்கு உயர்ந்தோர்‌ ஏத்தல்‌ வஞ்சிக்‌ காண்‌ 
டத்தாலும்‌ புலப்படுத்தப்பட்டன என்பர்‌. ஆயின்‌ புகார்க்‌ 
காண்டத்தின்‌ உள்ளுறை எது? பதிக ஆசிரியர்‌ குறித்த 
மூன்றனுள்‌ எஞ்சியிருப்பது ஒன்றே -- ஊழ்வினை உருத்து 
வந்து ஊட்டும்‌ என்பது. இது புகார்க்‌ காண்டத்தின்‌ உள்‌ 
ளூறையா? மதுரைக்‌ காண்டத்தில்‌ இந்த உள்ளுறை இல்லை 
என்று சொல்ல முடியுமா? புகாரை விடுத்துப்‌ புலருமுன்‌ 


12 சலப்பதிகாரச்‌ செய்தி 





கோவலன்‌ கண்ணகியோடு புறப்பட்ட செய்தியைச்‌ சொல்ல 
வந்த ஆசிரியர்‌, 


வினைகடைக்‌ கூட்ட 
வியங்கொண்டான்‌ கங்குல்‌ 
கனை சுடர்க்‌ கால்சீயா 
முன்‌ ॥ 
(கனாத்திறம்‌. ௭௮-௭௯) 
என்று ஊழ்வினை உருத்துவந்து ஊட்டியதைக்‌ குறிக்கின்றார்‌. 
இவ்வாறே இதன்‌ முன்னரும்‌, 


யாழிசைமேல்‌ வைத்துத்தன்‌ 
ஊழ்வினைவந்து உருத்த தாகலின்‌ 
(கானல்‌. ௫௫) 
மாதவியை விட்டுக்‌ கோவலன்‌ பிரிந்து போனதாக இளங்‌ 
கோவடிகள்‌ குறிக்கின்றார்‌. புகார்க்‌ காண்டத்துத்‌ தலைமை 
யான நிகழ்ச்சிகள்‌ இரண்டுக்கும்‌ இவ்வாறு ஊழ்வினையை 
முன்‌ நிறுத்திய ஆசிரியர்‌, மதுரைக்‌ 'காண்டத்திலும்‌ அதன்‌ 
வலிமையைப்‌ புலப்படுத்துகின்றார்‌. வளையாத செங்கோலின 
னாகிய பாண்டியனின்‌ செங்கோல்‌ வளையக்‌ காரணமான 
நிகழ்ச்சியைக்‌ குறித்த இளங்கோவடிகள்‌ ஊழ்வலியைச்‌ 
சுட்டுகின்றார்‌. 
வினைவினை காலம்‌ 
ஆதலின்‌ யாவதும்‌ 
சினையலர்‌ வேம்பன்‌ 
தேரான்‌ ஆகி 
(கொலைக்களம்‌. ௧௪௮-௧௪௯) 
மாசற்ற கோவலனின்‌ கொலைக்‌ 


குக்‌ காரண மாகின்றான்‌;ஊழ்‌ 
வினையின்‌ வலிய கரத்திலே எளி 


யகருவியாய்க்‌ கிடக்கின்றான்‌. 


பதிகமும்‌ காவியமும்‌ 13 





பாண்டியரின்‌ வளையாத செங்கோல்‌ வளைதற்கும்‌ கோவலன்‌ 
கொலைப்படுதற்கும்‌ காரணமாக இருந்தது ஊழ்வினை. 


காவலன்‌ செங்கோல்‌ 
வளை இய வீழ்ந்தனன்‌ 
கோவலன்‌ பண்டை 
ஊழ்வினை உருத்தென்‌ 
(கொலைக்களம்‌. ௨௧௭-௨௧௭) 


கொலைக்களக்‌ காதையின்‌ இறுதியி லுள்ள வெண்பாவும்‌ 
இதே கருத்தினை வலியுறுத்துகின்றது. இதுவரையிலும்‌ 
கூறிய கருத்துக்களால்‌ ஊழ்வினை உருத்துவந்து ஊட்டும்‌ 
என்ற உண்மை சிலப்பதிகாரத்தின்‌ தலைமையான நிகழ்ச்சி 
கள்‌ பலவற்றிற்குக்‌ காரணமாக இருப்பதை உணரலாம்‌. 


அரசியற்‌ பிழைசெய்தோர்‌ அறத்தின்‌ ஒறுத்தலுக்கு இரை 
யாவர்‌ என்பதை மதுரைக்‌ காண்டத்துக்கும்‌, பத்தினிக்கு 
உயர்ந்தோர்‌ ஏத்துகின்ற நிலை கிடைக்கும்‌ என்பதை வஞ்சிக்‌ 
காண்டத்துக்கும்‌ உரிமை ஆக்கிவிட்டால்‌, புகார்க்‌ காண்டத்‌ 
துக்கெனத்‌ தனியாக ஓர்‌ உள்ளுறை இல்லை என்ற குறை 
இருக்கும்‌. 

காண்டங்களின்‌ உள்ளுறை: 
(காவியப்படி) 


ஒரு காவியத்தால்‌ தெரிவிக்கப்படுகின்ற உண்மைகள்‌ 
அல்லது நீதிகள்‌ அக்‌ காவியப்‌ பிரிவுகட்கு இயைந்திருக்க 
வேண்டும்‌ என்பது கட்டாய நியதியோ எனச்‌ சிலர்‌ வினவ 
லாம்‌. கட்டாயம்‌ இல்லை என்பது உண்மைதான்‌. பொதுப்‌ 
படையாக உள்ள நீதிகளைத்‌ தெரிவிப்பதே காவியத்தின்‌ 
கோக்கமாயின்‌, சிலப்பதிகார இறுதியில்‌ வரந்தரு காதையுள்‌ 





14 சிலப்பதிகாரச்‌ செய்தி 


பரிவும்‌ இடுக்கணும்‌ பாங்குற நீங்குமின்‌, தெய்வம்‌ 
தெளிமின்‌ தெனிந்தோர்ப்‌ பேணுமின்‌ என்பன முதலாகக்‌ 
கூறப்பட்டவற்றையே சிலப்பதிகாரச்‌ செய்திகளாகக்‌ குறித்‌ 
துச்‌ சொல்லிவிடலா மன்றோ? அங்கே பேசப்படுகின்ற நீதி 
கள்‌ யாவும்‌ உயர்ந்தன அல்லவோ? அவையாவும்‌ சிலப்பதி 
காரத்தால்‌ தெளியப்படுவன அல்லவோ? ஆம்‌; அவை 
யாவும்‌ உயர்ந்தவையே. ஆனால்‌, சிலப்பதிகாரக்‌ காப்பிய 
அமைப்பின்‌ வாயிலாகவே அதன்‌ ஆசிரியர்‌ ஒரு தலைமையான 
செய்தியைத்‌ தெரிவிக்க நினைக்கின்றார்‌. அத்‌ தலைமையான 
கருத்தை ஒருவாறு உணர்ந்திருந்தும்‌, பதிகத்தை இயற்றிய 
ஆசிரியர்‌ அதனைத்‌ தெளிவாகக்‌ கூறாமல்‌ விடுத்தார்‌ என்பதே 
இங்கே நாம்‌ காணவேண்டிய கருத்து. 


முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கும்‌ உரியது இந்தக்‌ கதை 
என்று சுட்டிய பதிகத்தார்‌ அதுவே காவியத்தின்‌ சிறப்பான 
உள்ளுறையாக அமைந்தது எவ்வாறு என்பதை விளக்க 
வில்லை. அதனை விடுத்து வேறு எவையோ மூன்றினைக்‌ 
குறித்துச்‌ சென்றார்‌. வரந்தரு காதையுள்‌ விரிவாகச்‌ சொல்‌ 
லப்பட்ட நீதிகள்‌ யாவும்‌ எவ்வாறு இளங்கோவடிகட்கு 
உடன்பாடோ, அவ்வாறே பதிக ஆசிரியர்‌ குறித்த உண்மை 
கள்‌ மூன்றும்‌ அவர்க்கு உடன்பாடே. உள்ளுறைகள்‌ பல 
இருக்கலாம்‌. ஆயினும்‌ மூன்று காண்டங்களாய்‌- மூவர்‌ 
தலை௩கர்‌ பெயராலும்‌ அமைந்த காவியத்தின்‌ தலைமையான 
உள்ளுறை யாதேனும்‌ ஒன்று இருக்கவேண்டு மன்றோ? அஃது 
எது? பதிகத்தில்‌ தெளிவான விடை இல்லை. 


இவ்‌ வினாவுக்கு உரிய விடை சிலப்பதிகாரச்‌ செய்தி 
களுள்‌ தலைமை சான்றதாக இருக்கும்‌. சிலப்பதிகாரக்‌ காவி 
யத்தின்‌ வாயிலாகப்‌ பத்தினி வழிபாடு என்ற ஒரு புதிய 
சமயத்தையே உண்டாக்கினார்‌ இளங்கோவடிகள்‌. புகாரிலே. 





யதிகமும்‌ rp 15 





பிறந்த சாதாரண மானிடப்‌ பெண்‌ தன்‌ கற்பொழுக்கத்தால்‌ 
தேவர்களும்‌ போற்றுகின்ற தெய்வம்‌ ஆயினாள்‌. அத்‌ தெய்‌ 
வத்தின்‌ திறத்தால்‌ தமிழகத்து மூவேந்தருள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ ஒவ்வோர்‌ உண்மையை உலகுக்கு விளக்கும்‌ நிலை 
பெற்றனர்‌. 


சோழன்‌ வாயிலாகக்‌ கண்ணகி என்ன உண்மையைக 
கூறினாள்‌ ? சோழனுக்கு அந்தத்‌ தெய்வம்‌- பார்‌ தொழுது 
ஏத்தும்‌ பத்தினித்‌ தெய்வம்‌--அளித்தது என்ன? அரசாட்சி 
முறை செம்மையாக இருந்தா லன்றித்‌ தகைசான்ற சொற்‌ 
காத்துச்‌ சோர்விலா ராகிய பெண்டிரின்‌ கற்பு நெறி மாண்‌ 
புறாது. இதனைச்‌ சோழன்‌ வாயிலாக உணர்த்தினாள்‌. “நண்‌ 
னடை நல்கல்‌ வேந்தற்குக்‌ கடனே'--இது பொன்முடி 
்‌ யார்‌ விளக்கம்‌. சோழனுடைய நாடு கேளிக்கையையே 
நாடும்‌ நாடாய்விட்டது. செல்வத்துப்‌ பயன்‌ செழிக்கத்‌ 
துய்த்தலே என்றாகிவிட்டது. புலனுணர்வுக்கு இரையாகும்‌ 
இடத்தில்‌ ஒழுக்கம்‌ ஏது, கற்பு ஏது? ஆடவரினும்‌ பெண்‌ 
டிரே கற்பின்‌ களஞ்சியங்களாய்‌ அன்று வாழ்ந்தனர்‌; இன்‌ 
றும்‌ அவ்வாறே. ஆட்சி முறையிலே செம்மை இன்றேல்‌ 
பெண்டிரின்‌ கற்பு--பெருமழை தரவேண்டின்‌ தருகிற்கும்‌ 
பெருமை--வாழாது, வாழ முடியாது. மழை வளம்‌ தருதற்கு 
இந்திரனை நம்பி, மனையுறை மகளிரின்‌ மாண்பினை மறந்தது 
சோழநாடு, கண்ணகி போன்ற கற்புடை. மகளிர்‌ வாய்‌ 
வாளாமை மேற்கொண்டொழுக நேர்ந்தது. அப்பெண்ணி 
னல்லாரின்‌ தவ வலிமைபோலும்‌ கண்ணகியாய்‌ உருவெடுத்‌ 
துச்‌ சோணாட்டின்‌ குறையைச்‌ சுட்டிற்று. 

இனி, பாண்டியனுக்கு அப்‌ பத்தினித்‌ தெய்வம்‌ யாது 
அளித்தது எனக்‌ காண்போம்‌. அரசனுக்கு வெற்றி தருவது 
எது? வேலா, அன்றிச்‌ செங்கோலா? வள்ளுவர்‌ 
கூறினார்‌: 





16 திலப்யதிகாரச்‌ செய்தி 





வேல்‌ அன்று வென்றி 
தருவது மன்னவன்‌ 

கோல்‌; அகுரஉம்‌ கோடாது 
எனின்‌. 


(௫௪௭) 
இதையே புறநானூறு, 


கடுஞ்சினத்த கொல்களிறும்‌ 
கதழ்பரிய கலிமரவும்‌ 
நெடுங்கொடிய நிமிர்தேரும்‌ 
கெஞ்சுடைய புகல்மறவரும்‌ என 
கான்குடன்‌ மாண்டது 
ஆயினும்‌ மாண்ட 
அறகெறி முதற்றே 
அரசின்‌ கொற்றம்‌ 
(புறம்‌. ௫௫) 
என்று விரிவாக விளக்கிற்று. மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ 
மண்ணாள்‌ வேந்தனே உயிராக இருக்கின்றான்‌. அவன்‌ வாழ்‌ 
வின்‌ கோணல்‌--ஆட்சியின்‌ கோணலாய்‌--மக்களின்‌ வாழ்‌ 
வைத்‌ தாக்குவது திண்ணம்‌. நோயுற்று வாழ்வது தீங்கினை 
வளர்க்கும்‌; வழி தவறிய மன்னன்‌ நாட்டைக்‌ கெடுப்பான்‌. 
அவனுக்கு மனச்சான்று இருக்குமாயின்‌ உயிரை விடுப்பான்‌. 
அறம்‌ தழைக்கும்‌, நாடு நலமுறும்‌. வளைந்த கோலைத்‌ தன்‌ 
னுயிர்கொண்டு நிமிர்த்திய பாண்டியன்‌ வாயிலாக இச்‌ செங்‌ 
கோன்மைச்‌ சிறப்பினைக்‌ குறித்தாள்‌ கண்ணகி. 


நன்னடை நல்கலும்‌, கோன்முறை காத்தலும்‌ ஆகிய 
இரண்டு பண்புகளோடு மன்னர்‌ அமைதல்‌ போதாது. இவை 
இரண்டையும்‌ போல மற்றொரு பண்பும்‌ மன்னுயிர்‌ ஓம்பும்‌ 
மன்னர்க்கு வேண்டும்‌. இவ்விரு மாண்பு பெற்றிருந்தும்‌ 


பதிகமும்‌ காவியமும்‌ ள்‌ 17 











உறுதியற்ற நெஞ்சினராய்‌ வாழ்ந்தால்‌ பிற நாட்டாரின்‌ இகழ்ச 
சியே கிடைக்கும்‌. ஒழுக்கமும்‌, ஒழுங்கும்‌ வீரத்தால்‌ சிறப்‌ 
புறுவன. வீரம்‌ இல்லாதா ரிடத்து அமைந்துள்ள ஒழுங்கும்‌, 
ஒழுக்கமும்‌ கோழைமை என்று பழிக்கப்பட இடனுண்டு. 
அதற்கு இடந்தருதல்‌ ஆளுகின்ற மன்னன்‌, ஆளப்படும்‌ 
மக்கள்‌ யாவருக்கும்‌ இழுக்குத்‌ தருவதாகும்‌. இழுக்கை நீக்க 
வல்ல வீரத்தைச்‌ சேரன்‌ வாயிலாக விளக்கினாள்‌ பத்தினித்‌ 
தெய்வம்‌. 
சோழ நாட்டில்‌ முகிழ்த்து, பாண்டி நாட்டில்‌ மலர்ந்து, 
சேர நாட்டில்‌ மணம்‌: பரப்பிய கண்ணகி என்ற கற்பு நறு 
மலரின்‌ முழு வரலாற்றையும்‌ விவரித்த இளங்கோவடிகளே 
இங்கே குறித்த கருத்துக்களைத்‌ தருகின்றார்‌. வஞ்சிக்‌ காண்‌ 
டத்து ௩டுகற்காதையுள்‌ ஒளிர்கின்ற வரிகள்‌ தந்த கருத்துக்‌ 
களே இவை: 
அருந்திறல்‌ அரசர்‌ 
முறைசெயி னல்லது 
பெரும்பெயர்ப்‌ பெண்டிர்க்குக்‌ 
கற்புச்‌ சிறவாதெனப்‌ த 
பண்டையேர்‌ உரைத்த வ 
தண்டமிழ்‌ நல்லுரை 
பார்தொழுது ஏத்தும்‌ 
பத்தினி யாகலின்‌.” 
ஆர்புனை சென்னி 
அரசற்கு அளித்துச்‌ 
செங்கோல்‌ வளைய 
உ௰ிர்வர ழாரமை 
சென்புலங்‌ காவல்‌ 
மன்னவற்கு அணித்து... 
வஞ்சினம்‌ வாய்த்தபின்‌ 
அல்லதை யாவதும்‌ 
வெஞ்சினம்‌ விளியார்‌ 
வேந்தர்‌ என்பதை 


18 ்‌ சிலப்பதிகாரச்‌ செய்தி 











வடதிசை மருங்கின்‌ 
மன்னவர்‌ அறியக்‌ 
குடதிசை வாழும்‌ 
கொற்றவற்கு அளித்து 
(௩டுகல்‌: ௨0௭-௨௧௭) 
மூன்று காண்டத்து நிகம்ச்சிகளினூடு வெளிப்படையாகவும்‌ 
மறைமுகமாகவும்‌ உயிர்நாடியாய்ப்‌ பொலிகின்ற கண்ணகி 
யின்‌ வாழ்க்கை எவ்வாறு முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கும்‌ 
உரியதாயிற்று என்பதை இப்பகுதி மிகத்‌ தெளிவாகக்‌ காட்டு 
கின்றது. 


பதிகத்துள்‌ சுட்டப்பட்டதாயினும்‌, அதனை எழுதிய 
ஆசிரியர்‌ விளக்க மறந்துவிட்ட கருத்து இது. மூவர்க்கும்‌ 
இன்னும்‌ என்னென்ன இக்‌ காவியம்‌ தெரிவிக்கின்றது ? 
இதன்‌ விடையைப்‌ பிற கட்டுரைகளில்‌ காணலாம்‌. 


சிலப்பதிகாரச்‌ செய்யுள்‌ வேலையற்ற சோம்பேறியின்‌ 
பொழுதுபோக்கிலே தானே உதிர்ந்துவிட்ட வெற்றுரை 
அன்று. சீரமைந்த வாழ்க்கை சிறப்புற அமைய வழிவகுத்த 
செந்தமிழ்க காப்பியம்‌ சிலப்பதிகாரம்‌. தமிழர்‌ வாழ்க்கை 
யிலே இருந்த நிறைவைப்‌ பாராட்டி, குறைவை எடுத்துக 
காட்டி, ஐந்தொகை வகுத்த தணிக்கையாளர்‌ இளங்கோ, 
வாழ்க்கை இவ்வாறு இருந்தது என்று படம்‌ பிடிக்கும்‌ நிழற்‌ 
படமாகவோ, கண்ணாடியில்‌ தெரியும்‌ எதிர்ப்பிழம்பாகவோ 
மட்டும்‌ சிலப்பதிகாரம்‌ அமையவில்லை. வாழ்க்கை இவ்‌ 
வாறு அமைதல்‌ வேண்டும்‌ என்ற குறிக்கோளையும்‌ புலப்‌ 
படுத்துகின்ற வண்ண ஓவியமாய்‌-— மங்கா ஒளிபடைத்த 
காவியமாய்‌-தமிழன்னையின்‌ திருவடியில்‌ பொருந்தித்‌ தமி 


மினத்தின்‌ ஈடையும்‌, நடத்தையும்‌ இவையென ஒலிக்கும்‌ 
சிலம்பாய்ப்‌ பொலிவது சிலப்பதிகாரம்‌. 





௩ 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகன்‌ஃ1 


கற்பனையை இரண்டு வகைப்படுத்திக்‌ கூறலாம்‌. உள்‌ 
ளது புனைதல்‌ என்பது ஒருவகை; இல்லது புனைதல்‌ என்பது 
மற்றொரு வகை. வாழ்க்கையில்‌ நடக்கக்கூடிய ௩ம்பக்‌ 
கூடிய- நிகழ்ச்சிகளைக்‌ கற்பித்துக்‌ கூறுவது உள்ளது புனைத 
லாகும்‌. எளிதிலே காணமுடியாத அல்லது காணவே முடி 
யாதவற்றைக்‌ கற்பனைக்‌ காட்சியில்‌ காட்டுவது இல்லதுபுனை 
தலாகும்‌. உயர்வு நவிற்சி என்ற பண்பு மேற்கூறிய இரண்டு 
வகைகளிலும்‌ இடம்பெறுதல்‌ கூடும்‌. மனித எல்லைக்கு அப்‌ 
பாற்பட்ட கூறுகள்‌ (5யறernatural elements) பின்னதாகிய 
இல்லது புனைதலால்‌ ஏற்படுபவை. தேவர்கள்‌ தோன்றுதல்‌ 
போன்ற நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டுகளாகக்‌ 
கூறலாம்‌. வாழ்க்கையின்‌ எல்லைமீறிய நிகழ்ச்சிகளைப்‌ புலவர்‌ 
கள்‌ ஏன்‌ கூறுகின்றார்கள்‌ என்பது மிகச்‌ சிக்கலான கேள்வி. 





20 சலப்பஇிகாரச்‌ செய்தி 








அதுபற்றி ஆராய்வது தனி ஒரு கட்டுரையாக விரியும்‌. 
இவ்விடத்தில்‌ ஒன்றுமட்டும்‌ மனங்கொள்ளத்‌ தக்கது. எல்லை 
மீறிய நிகழ்ச்சிகள்‌ யாதேனும்‌ ஒரு ஈற்பயன்‌ கருதியே புலவ 
ரால்‌ புகுத்தப்‌ பெறுகின்றன என்பதை உணர்தல்‌ வேண்டும்‌. 


சங்க இலக்கியப்‌ பாடல்களில்‌ இத்தகைய எல்லை மீறிய 
நிகழ்ச்சிகளைக்‌ காணுதல்‌ அரிது. அககநானூற்றிலே ஒரு 
நிகழ்ச்சி கூறப்படுகின்றது. கடல்‌ கடந்து இலங்கை ஏகு 
முன்னர்‌ ஆலோசனைக்காக ஓர்‌ ஆலமரத்தி னடியில்‌ இராமன்‌ 
முதலியோர்‌ குழுமியுள்ளனர்‌. அம்மரத்தில்‌ இருந்த பறவை 
களின்‌ ஒலியை இராமன்‌ தன்‌ கை கவித்து அடக்குகிறான்‌. 
இந்நிகழ்ச்சி எல்லை மீறியதுதான்‌, இத்தகைய நிகழ்ச்சிகள்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ மேலும்‌ ஒன்றிரண்டு இருக்கலாம்‌; 
அவ்வளவே. 


சங்க இலக்கியத்தின்‌ பின்னர்த்‌ தமிழக வரலாற்றிலே மிக 
மிகப்‌ பெரிய மாறுதல்களும்‌ மாறுபாடுகளும்‌ தோன்ற 
லாயின. இந்தக்‌ குறிப்பை உணராவிடில்‌ பிற்காலத்து இலக்‌ 
கிய அமைப்பைப்‌ புரிந்துகொள்வதே முடியாது. எடுத்ததற்‌ 
கெல்லாம்‌ இல்லது புனைவதையே இயற்கையாகக்கொண்ட 
காலம்‌ ஒன்று தமிழ்‌ இலக்கிய வரலாற்றிலே ஏற்பட்டது. 
சங்க காலம்‌ தென்‌ துருவம்‌ என்றால்‌ இங்கே குறிப்பிட்டது 
வடதுருவம்‌ ஆகும்‌. 


பிற்காலத்து இல்லது புனைதலுக்கும்‌ சங்க இலக்கியத்‌ 
தின்‌ உள்ளது புனைதலுக்கும்‌ இடைப்பட்ட காலத்துப்‌ பண்‌ 
பினைச்‌ சிலம்பிலே காணலாம்‌. இல்லது புனைதலைத்‌ தமிழ்‌ 
மொழியின்‌ ஓர்‌ உத்தியாக ஆக்கிய முதல்‌ காப்பியம்‌ சிலப்‌ 
பதிகாரமே ஆகும்‌. 


முதல்‌ தொடர்நிலைச்‌ செய்யுளாகிய சிலப்பதிகாரத்துள்‌ 
வருகின்ற எல்லை மீறிய நிகழ்ச்சிகளுக்குத்‌ தகுந்த விளக்கங்‌ 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 21 





கள்‌ கூறலாம்‌. ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளின்‌ விளக்கத்தைத்‌ 
தருமுன்னர்‌ ஓர்‌ எச்சரிக்கை செய்யவேண்டி யுள்ளது. 
புராணகால இலக்கியங்களின்‌ பண்பிலே ஊறிவந்த நம்மிடம்‌ 
ஒரு தீய வழக்கம்‌ உள்ளது. ஏதோ ஒரு கருத்தை விளக்கு 
தற்குக்‌ கற்பனை எழுகின்றது என்ற உண்மையை மறந்துவிடு 
கின்றோம்‌; அம்‌ மறதியால்‌, கருத்தை விடுத்துக்‌ கற்பனை 
யையே கொண்டாடுகின்றோம்‌. இப்பண்பே இன்றைய ஈம்‌ 
சீரழிவுக்கு ஓரளவு பொறுப்பாகின்றது. இந்நிலை உணர்ந்தே 
வள்ளலார்‌ “கலையுரைத்த கற்பனையே நிலையெனக்‌ கொண் 
டாடும்‌ கண்மூடி வழக்கமெலாம்‌ மண்மூடிப்போக' என்று 
பாடினார்‌. கற்பனையைப்‌ போற்றுவதோடு நின்றுவிடாமல்‌ 
கற்பனையைத்‌ தோற்றுவித்த கருத்து யாது என்று உணர 
முயல்வதே அறிவுடையோர்‌ செயலாகும்‌. 


மதுரை எரிந்தது 


மதுரையம்‌ பதியைக்‌ கண்ணகி எரித்திருக்க முடியுமா ? 
பகுத்தறிவின்‌ “நுனிக்கொம்பர்‌' ஏறியுள்ள நம்மனோர்க்கு 
இவ்வினா எளிதிலே தோன்றிவிடுகின்றது, இவ்‌ வினா எழுவ 
தற்குக்‌ காரணமே கற்பனையின்‌ அடிப்படைக்‌ கருத்தைக்‌ 
காண இயலாமையே யாகும்‌. அடிப்படையிலே என்ன 
கருத்து இருக்கும்‌ என்பதை உணர்வதற்கு ஆன்றவிந்தடங் 
கிய கோட்பாடும்‌, நடுவு பிறழாத நன்னெஞ்சமும்‌ வேண்டும்‌. 
மதுரை எரியுண்ட கற்பனைக்குப்‌ பேராசிரியர்‌ தெ. பொ. 
மீனாட்சிசுந்தரனார்‌ கூறிய விளக்கத்தை இங்கே காணலாம்‌. 


தமிழ்ச்‌ சமுதாயத்தில்‌ மட்டு மன்றி உலகச்‌ சமுதாயம்‌ 
அனைத்திலுமே ஒரு குறை உள்ளது. அக்குறை ஒழியும்‌ 
வரை சிலப்பதிகாரங்கள்‌ உலகெங்கணும்‌ நடந்த வண்ண 
மாகத்தான்‌ இருக்கும்‌; வேறு வழி இல்லை. அக்குறைபாட்‌ 





22 திலப்பதிகாரச்‌ செய்தி 








டால்தான்‌ மதுரை எரியுண்டது. மதுரைமட்டுமோ எரிந்‌ 
தது? இல்லை. உலகமே ஒரு பெண்ணின்‌ சீற்றத்துக்கு 
இரையாயிற்று. அன்றுமட்டுமோ இப்பெருந்‌ தீ பரவியது 
இல்லை. அன்று பற்றியது இன்று வரையிலும்‌ பரவியுள்ளது. 
இனியும்‌ வளரக்கூடும்‌. அழியாத இக்கனலை அழிக்கும்‌ 
ஆற்றலை மனிதர்கள்‌ தேடவேண்டும்‌ என்ற எச்சரிக்கையைப்‌ 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இளங்கோவடிகள்‌ தம்‌ 
சிலப்பதிகார வாயிலாக விடுத்துள்ளார்‌. ஆயினும்‌ இது 
காறும்‌ தக்க பயன்‌ விளையவில்லை. 


உலகம்‌ முழுவதுக்குமே ஓர்‌ அடையாளமாகச்‌ சிலப்பதி 
காரத்தில்‌ வந்துள்ளது மதுரை. உலகின்‌ சுருங்கிய வடிவ 
மாகிய மதுரையை எரிக்கக்‌ காரணமாக இருந்த சமுதாயக்‌ 
குறை யாது? 


பெண்களிடையே இரண்டு$முரண்பட்ட பிரிவுகளை ஏற்‌ 
படுத்தியதே அப்பெருங்‌ குறையாகும்‌. குடும்ப வாழ்வையும்‌ 
கலை வாழ்வையும்‌ தனித்‌ தனியாகப்‌£பிரித்தனர்‌. குடும்பப்‌ 
பெண்டிர்‌ ஆடல்‌ பாடல்‌ போன்ற கலைத்துறை முயற்சிகளில்‌ 
ஈடுபடுவது இல்லை. கலைத்துறை மகளிர்‌ குடும்பப்‌ பெண்டிர்க்‌ 
குரிய ௩ல்‌ வாழ்வை ஏற்கும்‌ தகுதியும்‌ உரிமையும்‌ மறுக்‌ 
கப்பட்டனர்‌. பொருள்‌ படைத்த ஆடவர்‌ தம்‌ கேளிக்கைக்கு 
உரிய பொருள்களினோடு ஒருங்குவைத்துப்‌ பெண்‌ களையும்‌ க ர 
தினர்‌. குடும்பக்‌ கடமையையே பெரிதாகப்‌ போற்றினர்‌ = 
மகளிர்‌; கலைக்‌ கவர்ச்சியையே துணையாகக்‌ கையாண்டனர்‌ 
கலைத்துறை மகளிர்‌. குல மகளிர்‌ என்றும்‌, கலை மக 
என்றும்‌ ஆடவரின்‌ பொருளாதிக்கம்‌ இரண்டு ல ந்‌ 
பெண்களிடையே ஏற்படுத்தியது. முன்னேற்றக்‌ கருத்‌ இ 
கள்‌ முழக்கப்படுகின்ற இக்காலத்திலும்‌ பெண்‌ ர்‌ i 
ஏற்பட்ட இவ்‌ விழுக்கு ஒழிந்தபா டில்லை. இ ன 


ந்த மாசு துபை 5 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 23 


கப்பட்டால்‌ சிலப்பதிகாரம்‌ விடுத்த எச்சரிக்கை பயன்பட்ட 
தாகும்‌. 

கடமை வாழ்வை மேற்கொண்டவள்‌ கற்பரசி கண்ண கி; 
குலமகளிர்க்‌ குற்ற பண்பனைத்தும்‌ குறைவறப்‌ பெற்றவள்‌- 
கொள்ளை அழகு குலவிய வடிவம்‌; கற்பின்‌ இமயம்‌; பெண்‌ 
ணுலகு போற்றிய புகழினள்‌; குண மலையான காதற்‌ பண்‌ 
பினள்‌. இளங்கோவடிகள்‌ இயம்புகின்றார்‌: 


போதிலார்‌ திருவினாள்‌ 
புகழுடை வடிவென்றும்‌ 

தீதிலா வடமீனின்‌ 
திறம்‌இவள்‌ திறம்‌என்றும்‌ 

மாதரார்‌ தொழுதேத்த 
வயங்கிய பெருங்குணத்துக்‌ 


(மங்கல வாழ்த்து: ௨௭-௨௯) 


இப்புகழ்மாலை ஆசிரியர்‌ கூற்றாக அமைந்தது. இனி, கோவ 
லனும்‌ அவள்தன்‌ அழகை அறியாதவன்‌ அல்லன்‌. அவ 
ளுடைய அழகின்‌ மயக்கிலே ஊன்றி நின்று அவன்‌ பாராட்‌ 
டிப்‌ பேசிய இன்மொழிகளை விரிவாகச்‌ சொன்ன இளங்கோ 
வடிகள்‌ 
“உலவாக்‌ கட்டுரை 
பலபா ராட்டி 
(மனையறம்‌: ௮௧) 


யதாக இறுதியில்‌ கூறுகிறார்‌. (கோவலன்‌ பாராட்டு மிக 
நீண்டது; விரிவஞ்சி இங்கே சொல்லவில்லை. மனையறம்‌ 
படுத்த காதை ௩௮-௮0 வரிகளில்‌ காணலாம்‌). அழகனும்‌ 





24 இலப்பதிகாரச்‌ செய்தி 


அழகியும்‌ கலந்த வாழ்வு; ஆகையால்தான்‌, 


குயங்கிணர்க்‌ கோதை 
தன்னொடு தருக்கி 
வயங்கிணர்த்‌ தாரோன்‌ 


(மனையறம்‌: ௮௨-௮௩) 


வாழ்ந்ததாக ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. மனையறம்படுத்த 
காதை இறுதியில்‌ உள்ள வெண்பா கோவலன்‌--கண்ணகி 
யரின்‌ இன்பியல்‌ வாழ்வைத்‌ தெளிவாகக்‌ காட்டவல்லது: 


தூமப்‌ பணிகளொன்றித்‌ 
தோய்ந்தா லெனஒருவார்‌ 
காமர்‌ மனைவியெனக்‌ 
கைகலந்து-— நாமம்‌ 
தொலையாத இன்பமெலாம்‌ 
துன்னினார்‌-— மண்மேல்‌ 
நிலையாமை கண்டவர்போல்‌ 
நின்‌ று 


“கவவுக்கை கெகிழாது' வாழத்‌ தொடங்குவதும்‌, இணை 
பிரியாது இருப்பதும்‌ பருவத்தின்‌ ஆற்றலால்‌ முதலில்‌ இருத்‌ 
தல்‌ கூடும்‌. ஆயின்‌ சில ஆண்டுகள்‌ அளவில்‌ வெறும்‌ 
பருவ வேகம்மட்டும்‌ நிற்றல்‌ இயலாது. கண்ணகியின்‌ பண்‌ 
பாற்றலும்‌ எழிலாற்றலுமே அவள்தன்‌ இல்லறத்தை “வடு 
நீங்கு சிறப்பின்‌ மனையக'மாக ஆக்கின. எழிலார்ந்த 
மனைவியோடு இன்பமாக வாழ்ந்த கோவலன்‌ சில ஆண்டு 
கள்‌ ஆனபின்னர்ப்‌ பிரியக்‌ காரணம்‌ என்ன ? 


ஆண்‌ மகன்‌ தீயவனாக இருப்பின்‌ மனைவியைப்‌ பிரிந்து 
வேறு மகளிரை நாடுதல்‌ கூடும்‌. 


. ஆனால்‌, சிலப்பதிகாரத்‌ 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 25 


_————— = CS: A பலம்‌ 





தின்‌ தலைவனாகிய கோவலனோ நற்பண்பு வாய்ந்த நம்பியாகக்‌ 
காட்சி யளிக்கின்றான்‌. அடைக்கலக்‌ காதையில்‌ மாடல 
மறையோன்‌ கோவலனைப்‌ புகழ்ந்துரைக்கும்‌ ஒரு பகுதியே 
ஈம்‌ கதைத்‌ தலைவனின்‌ சிறப்பைப்‌ புலப்படுத்தப்‌ போதுவ 
தாகும்‌. கருணையும்‌ மறமும்‌ ஒருங்குபெற்று உயர்ந்தோங்கிய 
அவன்‌ நற்பண்புகளை யெல்லாம்‌ தொகுத்துக்‌ கூறியபின்‌ 
இறுதியில்‌, 


*இம்மைச்‌ செய்தன 
யான்‌அறி நல்வினை 

உம்மைப்‌ பயன்கொல்‌ 
ஒருதனி உழந்துஇத்‌ 

திருத்தகு மாமணிக்‌ 
கொழுந்துடன்‌ போந்தது” 


(அடைக்கலம்‌: ௯௧-௯௩) 


என்று மறையோன்‌ வினவுகின்றான்‌. கண்ணகியுடன்‌ கான்‌ 
வழியே போந்து துயரடைந்தமைக்கு முன்பிறப்பிற்‌ செய்த 
தீவினையே காரணமாக இருக்கவேண்டும்‌ என்று மாடலன்‌ 
கருதுகின்றான்‌. இவ்விடத்தில்‌ ஓர்‌ ஐயம்‌ எழலாம்‌. கண்ணகி 
தவிரப்‌ பிறரிடத்துமட்டுமே இரக்கமும்‌ இனிய பண்பும்‌ 
கொண்டு கோவலன்‌ ஒழுகி யிருத்தல்‌ கூடாதோ எனச்‌ சிலர்‌ 
எண்ணுதல்‌ கூடும்‌. சற்று எண்ணிப்‌ பார்ப்பார்க்கும்‌ இந்த 
ஐயம்‌ பொருத்தமற்ற தெனத்‌ தெளிவாகப்‌ புலப்படும்‌. மாத 
வியை விடுத்து மீண்டபின்‌ கண்ணகியின்‌ 'வாடிய மேனி 
வருத்தங்‌ கண்‌'டதி லிருந்து வானுலகம்‌ எய்துங்காறும்‌ 
கோவலனின்‌ செயல்களையும்‌ சொற்களையும்‌ கூர்ந்து நோக்கி 
னால்‌, கண்ணகியிடத்து அவன்‌ எத்துணை இனியனாக இருக்‌ 
தனன்‌ என்பது தெளிவாகும்‌. புறஞ்சேரியிறுத்த காதையில்‌ 





26 சிலப்பதிகாரச்‌ செய்தி 








வரும்‌ ஓர்‌ இடம்‌ மட்டும்‌ இங்கே காணலாம்‌: 
புரிநூல்‌ மார்பர்‌ 
உறைபதிச்‌ சேர்ந்து 
மாதவத்‌ தாட்டியொடு 
காதலி தன்னைஓர்‌ 
தீதுதீர்‌ சிறப்பின்‌ 
சிறையகத்‌ திருத்தி 
இடுமுள்‌ வேலி 
நீங்கி ஆங்கோர்‌ 
கெடுநெறி மருங்கின்‌ 
கீர்தலைப்‌ படுவோன்‌ 
காதலி - தன்னொடு 
கானகம்‌ போரந்ததற்கு 
ஊதுலைக்‌ குருகின்‌ 
உயிர்த்தனன்‌ கலங்கி 
உட்புலம்‌ புறுதலின்‌ 
உருவம்‌ திரியக்‌ 
கட்புல மயக்கத்துக்‌ 
கெளசிகன்‌ தெரியரன்‌ 
(புறஞ்சேரி: ௩௯-௪௭) 
இவ்வடிகளில்‌ அடையாளம்‌ காண முடியாத படி உருமாறி 
இருந்தனன்‌ கோவலன்‌ என்ற செய்தி தெரிவிக்கப்படுகின்‌ 
றது; இச்‌ செய்தி பெரிதும்‌ கருதுதற்கு உரியது. 
மும்‌ இளங்கோவடிகளே கூறியுள்ளார்‌. 'கண்ணகியோடு 
கடுங்கானக வழியில்‌ வந்துவிட்டோமே, அவள்‌ மென்‌ 
மைக்கு ஏலாத இச்செயலை மேற்கொண்டோமே'என்ற துயரம்‌ 
கோவலனை வாட்டிற்று. அந்த உள்ளத்‌ துயர்‌ காரணமாக 
மேனி வாடி உருவமே மாறிப்போனான்‌. மண்மகள்‌ அறிந்திலா 
வண்ணச்‌ சீறடி வருந்துமே என்று துயர்ப்படும்‌ கோவலன்‌, 


காரண 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 27 





கண்ணகிமாட்டு இரக்கமும்‌ இனியபண்பும்‌ கொண்டவனல்‌ 
லன்‌ என்று கருதுவது தவறே யன்றோ ? 


இவ்விடத்து வேறு ஒரு தடை எழலாம்‌. மாதவியை 
விட்டு நீங்கிய பின்னர்க்‌ கண்ணகியிடத்துக்‌ கோவலன்‌ 
நெஞ்சு ஈர்க்கப்பட்‌ டிருத்தல்‌ கூடும்‌ என்று சிலர்‌ எண்ண 
லாம்‌. இந்தத்‌ தடையும்‌ பொருந்தாததே யாகும்‌. ஏனே 
னில்‌, மாதவிபால்‌ விடுதலறியா விருப்பம்‌ கொண்டு வடு 
நீங்கு சிறப்பின்‌ தன்‌ மனையகம்‌ மறக்குமுன்னரும்‌ கண்ணகி 
யிடத்துக்‌ கடுமையாகக்‌ கோவலன்‌ ௩டந்துகொண்டதாக 
எவ்வகையான குறிப்பும்‌ கிடையாது. கோவலன்‌ கண்ணகி 
யின்‌ நலம்‌ பாராட்டிய வகையினை விளக்கிச்‌ சொன்னவுடன்‌ 
அவர்கள்‌ இருவர்க்கும்‌ தனிமனை ஏற்படுத்திய செய்தியைச்‌ 
சில வரிகளில்‌ சொல்லி, இளங்கோவடிகள்‌ 


யாண்டுசில கழிந்தன 
இற்பெருங்‌ கிழமையின்‌ 
காண்தகு சிறப்பின்‌ 
கண்ணகி தனக்கென 
(மனையறம்‌: ௮௯-௯0) 


என்று மனையறம்படுத்த காதையை முடிக்கிறார்‌. இந்தச்‌ 
சில யாண்டுகளில்‌ வேறு எவ்விதமான துயர நிகழ்ச்சிகளும்‌ 
நடைபெறவில்லை என்பதே ஆசிரியர்‌ குறிப்பு. கண்ணகி 
யைக்‌ கோவலன்‌ வெறுப்பதற்கு எவ்வகையான காரணமும்‌ 
இருக்க முடியாது. ன்‌ 


மாற்றா உள்ள வாழ்க்கையேன்‌” 
(கொலைக்களம்‌: ௮௧-௮௨) 


என்று தன்னைப்பற்றிக்‌ கண்ணகி கூறிக்கொள்வது பொய்‌ 





28 இலப்பஇுகாரச்‌ செய்தி 





யுரை யன்று; பொருளுரையே. சிலம்பின்‌ நிகழ்ச்சிகளை 
ஊடுருவி நோக்கின்‌ இவ்வுண்மை புலப்படும்‌. தன்‌ பண்பால்‌ 
மண்ணக மாதர்க்கு அணியாய கண்ணகியைக்‌ கோவலன்‌ 
வெறுப்பதற்குக்‌ காரணம்‌, சிந்தனையின்‌ களங்கத்தோடு 
நோக்கும்‌ சிலருடைய சீரழிந்த அறிவிலே எழக்கூடும்‌; சிலப்‌ 
பதிகாரத்தில்‌ கிடையாது. 


இதுவரை பார்த்தவற்றால்‌ கோவலனும்‌ தீயனல்லன்‌, 
கண்ணகியும்‌ தீயளல்லள்‌ என்பது தெளிவாக விளங்கும்‌. 
எனவே, கண்ணகியைப்‌ பிரிந்து கோவலன்‌ மாமலர்‌ நெடுங்‌ 
கண்‌ மாதவியை அடைய வேறு ஏதாவதுதான்‌ காரணம்‌ 
காணவேண்டும்‌. இன்னதுதான்‌ காரணம்‌ என்று வெளிப்‌ 
படையாகச்‌ சொல்லவில்லை, குறிப்பாகச்‌ சுட்டுகிறார்‌ 
இளங்கோவடிகள்‌. 


கண்ணகி-கோவலன்‌ வாழ்விலே இணக்கத்தைஅன்றிப்‌ 
பிணக்கம்‌ ஒரு சிறிதும்‌ காண இயலவில்லை. உடலழகும்‌, 
உயர்வாகிய உள்ளப்‌ பண்பும்‌ கொண்டிருந்தாள்‌ கண்ணகி. 
அவளைக்‌ குறிப்பிடும்‌ இடங்கள்‌ பலவற்றில்‌ “காதலி” என்ற 
சொல்லாலேயே இளங்கோவடிகள்‌ குறிப்பிடுகிறார்‌. கோவ 
லனையும்‌ பல இடங்களில்‌ “காதலன்‌” என்று குறித்துள்ளார்‌ 
அழகு இருக்கிறது; பண்பு நலன்‌உள்ளது; காதலும்‌ காணு 
கின்றோம்‌. ஆயினும்‌ பிரிவு ஏற்படுகின்றது. . ஏன்‌? 


வள்ளூவர்‌ சொன்ன உண்மை இங்கே நினைவுகூரத்‌ 
தக்கது. 
உப்பமைந்‌ தற்றால்‌ புலவி (௯௩0௨) 


இப்பேருண்மை காதலுலகின்‌ தெளிவுரையாகும்‌. “விருந்தே 
காமம்‌' என்று கூறிய சங்கப்‌ பாடலின்‌ கருத்து யாது? 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 29 


ட 








“புதுமை; புதுமை; எப்போதும்‌ எவ்விடத்தும்‌ புதுமையாக 
இருப்பதே காதல்‌' என்பதுதானே ? காதலிலே என்றும்‌ 
புதுமை காணவேண்டுமாயின்‌ ஊடல்‌ வேண்டும்‌. 


ஊடுதல்‌ காமத்திற்கு இன்பம்‌ (௧௩௩0) 


என்பது வள்ளுவர்‌ வாய்மொழி. காமமே இன்பம்தான்‌; 
அதற்கும்‌ இன்பமாய்‌ அமைவது ஊடுதல்‌. உண்ணும்‌ பண்‌ 
டத்திற்கு உப்பு; உயர்ந்த காதலர்‌ வாழ்வுக்கு ஊடல்‌. 


இந்த ஊடலை உரிமையுடைய காதலரிடையே காண 
முடியும்‌. அடிமைக்‌ காதலரிடத்தே காணுதல்‌ இயலாது- 
கண்ணகியைக்‌ கோவலன்‌ அடிமையாக்கிய தில்லை; ஆனால்‌, 
உரிமை கொண்டாடும்‌ செயலைக்‌ கண்ணகி மேற்கொள்ள 
வில்லை. கணவனைத்‌ தெய்வமாகக்‌ கொண்டொழுகிய 
செயலைத்தவிரக்‌ காதலனும்‌ ஒரு மனிதன்‌ என்ற நிலையிலே 
கோவலனை அவள்‌ கருதியதாகவே தெரியவில்லை. கண்ணகி 
யினிடத்து ஊடலை நீக்கிக்‌ கூறிய இளங்கோவடிகள்‌, 


நிலவுப்‌ பயன்கொள்ளாும்‌ 
நெடுநிலா முற்றத்துக்‌ 
கலவியும்‌ புலவியும்‌ 
காதலற்கு அளித்து 
(அந்திமாலை: ௩௧-௩௨) 
எனவும்‌, 
கூடலும்‌ ஊடலும்‌ 
கோவலற்கு அளித்து 
(கடலாடு: ௧0௯) 


எனவும்‌, 


EEE EET ப ப்ப்ப்ப்ப்ப்ப்பபப்ப்ப்ப்ப்பப்வ் SSPE 


30 இலப்பதிகாரச்‌ செய்தி 





கலவியால்‌ மகிழ்ந்தாள்போல்‌ 
புலவியால்‌ யாழ்வாங்கி 


(கானல்‌ வரி: ௨௪) 


எனவும்‌ மாதவியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவது ஆழ்ந்த சிந்த 
னைக்கு உரியது. இந்த ஊடற்‌ பண்பு கோவலன்‌ கண்ணகி 
யரிடையே இருந்திருக்குமாயின்‌ மாதவிக்கு வேலையில்லை; 
சிலம்புக்கும்‌ பணி இல்லை. ்‌ 


கண்ணகியிடத்து இப்பண்பு இல்லாமைக்குக்‌ காரணம்‌ 
என்ன ? காதற்‌ பண்பில்‌ நிறைந்த அவளுக்கு ஊடல்‌ இயலா 
ததோ? இந்தச்‌ சிந்தனை அந்தப்‌ பழைய காலத்துச்‌ சமூகத்தை 
ஆராயத்‌ தூண்டும்‌. சமூகத்திலேயே இருந்த குறையால்‌ 
குலமகளாகிய கண்ணகியிடத்து ஊடல்‌ இல்லையாயிற்றா ? 
அல்லது அக்காலச்‌ சமூகத்தில்‌ ஊடலுக்குத்‌ தடையில்லா 
திருந்தும்‌ கண்ணகியிடத்தில்மட்டும்‌ அப்பண்பு இல்லாமல்‌ 
போயிற்றா ? 


பழைய தமிழகத்துச்‌ சமுதாயம்‌ ஊடலுரிமையைக்‌ 
குலமகளிர்க்கு மறுத்ததில்லை. பாண்டிய மன்னனின்‌ தேவி 
ஊடிய செய்தியைச்‌ சிலப்பதிகாரத்திலேயே. காணுகின்றோம்‌ 
எனவே, ஊடலுரிமையைக்‌ கையாள்வதன்‌ மூலம்‌ காதலைப்‌ 


புதுமை மாறா வண்ணம்‌ செய்யாதது கண்ணகியின்‌ குறையே 
யாகும்‌. 


கண்ணகியைக்‌ குறையுடையள்‌ என்று குறிப்பிடுவது 
கண்டு. பலர்‌ மனம்‌ கொந்துபோதல்‌ கூடும்‌. அவர்கட்கு 
விளக்கம்‌ ஒன்று தரும்‌ கடப்பாடு உண்டு. இலக்கிய 
ஆராய்ச்சித்‌ துறையில்‌ ஈடுபடுவோர்‌ பாத்திரங்களின்‌ நிலை 
கட்கு அவ்வப்‌ பாத்திரங்களின்‌ செயல்களிலேயே இயைபு, 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 31 








காண முயலுதல்‌ வேண்டும்‌. இவ்வாறு நோக்குமிடத்து, 
கோவலன்‌ -- கண்ணகியர்‌ பிரிவுக்கு அவர்தம்‌ செயல்களி 
டையே காரணம்‌ காணல்‌ வேண்டுமென்பது தெளிவாகும்‌” 
கோவலன்‌ நிலை ஒருபால்‌ இருக்க, கண்ணகியும்‌ பிரி 
வுக்கு ஒருவாறு பொறுப்புடையவள்‌ ஆகின்றாள்‌ என்‌ 
பதே இங்கு உள்ள குறிப்பு. கண்ணகி குறையுடையள்‌; 
குற்றம்‌ உடையள்‌ அல்லள்‌. மானிடர்களின்‌ நிலைகட்கு 
அவ்வவரின்‌ பண்‌ பின்‌ கூறுபாடே அடிப்படையாம்‌. கண்ணகி 
தலைவனை உயிரொடு பறிகொடுக்க நேர்ந்தமைக்கு அவள்‌ 
மாட்டிருந்த குறை காரணம்‌ ஆதல்‌ கூடும்‌. 


கோவலன்‌ ஓர்‌ உணர்ச்சிப்‌ பிண்டம்‌; கலைத்துறையிலே 
கருத்துச்‌ செலுத்தியவன்‌. எந்த மனிதனுக்குமே புதுமையில்‌ 
நாட்டம்‌ இருக்குமெனில்‌, உணர்ச்சி வயத்தனாய்க்‌ கலை 
வாழ்வு வேட்பவனாய்‌ இருந்த கோவலனைப்‌ பற்றிச்‌ சொல்வா 


னேன்‌ ? 


ஊடலற்ற காதல்‌ வாழ்வு; புதுமை மெருகு மாறிவரும்‌ 
நிலை; யாண்டுகள்‌ சில கழிந்துவிட்டன. இந்நிலையில்‌ கலை 
உள்ளே புகுகிறது, மாதவியின்‌ வடிவிலே, 


அடலும்‌ பாடலும்‌ 
கட்க அழகும்‌ என்றுஇக்‌ 
CA கூறிய மூன்றின்‌ 


oS அச்‌ ன்‌ ல 
Aa 5 ஒன்றுகுறை படாமல்‌ 
ய்‌ அடத்‌ ட 
2 (அரங்கேற்று: ௮-௯) 


கல்கம்‌ 
மாதவி சிலம்பின்‌ அரங்கிலே ஏறிக்‌ காட்சி யளிக்கின்றாள்‌. 
உணர்ச்சி என்னும்‌ ஊஞ்சலிலே திளைக்கின்ற கோவலனு 
டைய வாழ்விலே மாதவி வாராதிருந்தாலும்‌ இறுதிவரையில்‌ 


8) ஷட்‌ 


32 இலப்பதிகாரச்‌ செய்தி 





கண்ணகியோடு வாழ்ந்திருப்பான்‌ என்று சொல்ல முடி 
யாது. மாதவி இல்லாவிடில்‌ இன்னொரு மங்கை வந்தே ஆக 
வேண்டும்‌. அந்தக்‌ காலத்துச்‌ சமுதாயத்தில்‌ இருந்த பெருங்‌ 
குறை அதுதான்‌. பணம்‌ படைத்தவர்‌ வாழ்விலே அந்தக்‌ 
குறை ஆதிக்கம்‌ செலுத்தியது. குலமகளிரிடத்து நிறைவு 
காணாத குபேரர்கள்‌ கலைமகளிரை நாடினர்‌. அங்கே 
புதுமை கண்டனர்‌; திளைத்தனர்‌. இந்தக்‌ குறையே மதுரையை 
எரித்தது. 


புகாரிலே எழுந்த தீ பரந்துவந்து மதுரையை எரித்தது. 
புகார்‌ எரியாமல்‌ மதுரை எரியக்‌ காரணம்‌ என்ன? புகார்‌ 
மட்டு மல்லாமல்‌ எங்கணும்‌ இருந்த குறையைப்‌ புலப்‌ 
படுத்தவே புகாரின்‌ நெருப்பு மதுரைக்கு வந்து பொசுக்கியது. 1 


குல ஒழுக்கத்தையும்‌ கலை வாழ்க்கையையும்‌ பிரித்து 
வைத்ததால்‌ மதுரை எரிந்தது என்பதற்கு வேறு சான்று 
உண்டா ? உண்டு. கண்ணகி--கோவலன்‌--மாதவி ஆகிய 
மூவர்‌ வாழ்வின்‌ நிகழ்ச்சிச்‌ சூழலால்‌ கருவாகி உருவெடுத்த 
கருத்தை மதுரையிலே சுருக்கமாகக்‌ காட்டுகின்றார்‌, 
இளங்கோவடிகள்‌. 


_ பாண்டியன்‌ அரங்கிலே கலை நிகழ்ச்சி; அந்நிகழ்ச்சி 
களிலே கலந்துகொண்ட மகளிரின்‌ தோற்றத்தில்‌ மன்னவன்‌ 
உள்ளம்‌ பறிபோகிறது. . பாண்டிமாதேவி இதனைக்‌ காணு 
கின்றாள்‌. விளைவு? ஊடல்‌. அதை வெளியே காட்டவில்லை. 
“தலை வலிக்கிறது' என்று காரணம்‌ காட்டி எழுந்து போய்‌ 
விடுகிறாள்‌. மன்னவனுக்கு விளங்குகிறது; அவ்‌ விளக்கம்‌ 
மனக்கவலையைத்‌ தருகிறது. ஊடலை நீக்க விரைகிறான்‌ அந்‌ 
தப்புரம்‌ நோக்கி. இந்‌ நிலையில்‌ வருகிறான்‌ பொற்‌ கொல்லன்‌ 
ஊடல்‌ நீக்கமே குறிக்கோளாய்ச்‌ செல்லும்‌ மன்னனுக்கு 
அறிவிலே தெளிவில்லை. கொலை நேர்கிறது _— மதுரை 








இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 33 








கொளுத்தப்பட. 


கூடல்‌ மகளிர்‌ 

ஆடல்‌ தோற்றமும்‌ 
பாடற்‌ பகுதியும்‌ 

பண்ணின்‌ பயங்களும்‌ 
காவலன்‌ உள்ளம்‌ 

கவர்ந்தன என்றுதன்‌ 
ஊடல்‌ உள்ளம்‌ 

உள்கரந்து ஒளித்துத்‌ 
தலைநோய்‌ வருத்தம்‌ 

தன்மேல்‌ இட்டுக்‌ 
குலமுதல்‌ தேவி 

கூடாது ஏக 
மந்திரச்‌ சுற்றம்‌ 

நீங்கி மன்னவன்‌ 
சிந்தரி நெடுங்கண்‌ 

சிலதியர்‌ தம்மொடு 
கோப்பெருந்‌ தேவி 

கோயில்‌ கோக்கி......... 


(கொலைக்களம்‌: ௧௩௧-௧௩௯) 


என்று வரும்‌ அடிகளை ஊன்றி நோக்கின்‌, புகார்த்‌ தீ கூட 
லுக்கு வந்ததை உணரலாம்‌. 


குல மகளிர்க்கு வேண்டாதது என ஒதுக்கிய கலை-- 
விலை மகளிர்க்கே உரியது என விதித்த கலை என்ன செய்தது? 
மதுரையை எரித்தது. “குல ஒழுக்கத்துக்கு முரண்பட்டதா 
யும்‌ விலைக்குரிய வாணிகச்‌ சரக்காயும்‌ கலை உள்ளவரையிலே 
கோவலரும்‌ கண்ணகியரும்‌ மாதவியரும்‌ திரும்பத்‌ திரும்ப 


34 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





வருவர்‌; ஒரு மதுரை யன்று; மதுரைகள்‌ பற்பல எரியும்‌. 
பெண்ணுலகின்‌ நெஞ்செரிச்சல்‌ கொளுத்துகின்றது சமூக 
அமைப்பை. அந்தக்‌ காலத்துச்‌ சமூகத்துக்கு அமைப்பாளன்‌ 
அரசன்‌. ஆகலின்‌, கோன்‌ நகர்‌ சீறினாள்‌ கண்ணகி. இன்‌ 
றைய சமுதாயத்திலே குடியரசு பெரிதும்‌ பேசப்படுகின்றது. 
குல வாழ்வினின்றும்‌ கலை இனியும்‌ பிரிக்கப்பட்டால்‌ பழைய 
கதைதான்‌--சிலப்பதிகாரங்கள்‌--சீரழிந்த வாழ்வுகள்தான்‌. 


இதனைத்‌ தெளிவுறுத்த மதுரையை எரித்துக்‌ காட்டிச்‌ 
சிலப்பதிகாரம்‌ மனிதக்‌ கூட்டத்தை எச்சரிக்கிறது. 


ஆச 
இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ - 2 
தெய்வவடிவில்‌ கண்ணகி 
சிலப்பதிகாரத்தின்‌ இறுதிக்‌ காண்டத்தில்‌ உள்ள 
பொன்னஞ்‌ சிலம்பிற்‌ 
புனமே கலைவளை க்கை 
கல்வயிரப்‌ பொற்றேட்டு 
நாவலம்‌ பொன்னிழைசேர்‌ 
மின்னுக்‌ கொடியொன்று 
மீவிசும்பில்‌ தோன்றுமால்‌ : 
(வாழ்த்து: ௯) 
என்ற வரிகளிலே எல்லைமீறிய மற்றொரு நிகழ்ச்சி கூறப்‌ 
படுகின்றது. கண்ணகி தெய்வ வடிவில்‌ வானிலே காட்சி 
யளிப்பதை விவரிக்கின்றன இந்த வரிகள்‌. எதற்காக 
இந்தத்‌ தோற்றம்‌ வேண்டும்‌? 








36 சலப்பஇகாரச்‌ செய்தி 





இவ்‌ வினாவிற்கு இரண்டு வகையாக விடையிறுத்தல்‌ 
கூடும்‌. கண்ணகி “விண்ணக மாதர்க்கு விருந்தாயினாள்‌” 
என்பது மட்டுமன்றி, தெய்வப்‌ பெற்றி எய்திச்‌ சிறப்புற்றாள்‌ 
என்பதனையும்‌ தெளிவுறுத்துதற்கு அவளுடைய தெய்வப்‌ 
பொலிவை ஆசிரியர்‌ காட்டினர்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. வர 
மருளும்‌ ஆற்றல்‌ பெற்றனள்‌ என்பதை விளக்கும்‌ வகையில்‌ 
பத்தினிப்‌ பெண்டிர்க்கு உளதாகிய மறுமை மாண்பைப்‌ புலப்‌ 
-படுத்துதலே இளங்கோவடிகளின்‌ எண்ணம்‌ என்பது இக்‌ 
கொள் கையினர்‌ விளக்கமாகும்‌. 


ஆயின்‌, இதனினும்‌ சீரிய விளக்கம்‌ மற்றொன்று உள்‌ 
ளது. சிலப்பதிகாரக்‌ காப்பியத்தின்‌ முதல்‌ இரு காண்டங்‌ 
களை ஊடுருவிப்‌ படித்தபின்‌ ஒரு குறை தோன்றும்‌. அக்‌ 
குறைபாட்டை முதலில்‌ ஈண்டுக காணபோம்‌. 


மதுரைக்‌ காண்டத்துக்கு ஒர்‌ அணியாயும்‌ சிலம்பினுள்‌ 
சிறப்பமைந்த ஒளி மணியாயும்‌ அமைந்துள்ளவன்‌ பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ ஆவான்‌. அவன்‌ ஆராயாது செய்த பிழை 
யால்தான்‌ கோவலன்‌ கொலை யுண்ணவும்‌, கூடல்‌ மாநகரம்‌ 
எரியுண்ணவும்‌ நேர்கின்றது. செங்கோல்‌ வேந்தனாயின்‌ ஆரா 
யாது தீர்ப்பளித்து உயிரூண்ணும்‌ கூற்றுவனாக அவன்‌ ஆகி _- 
யிருப்பனோ என்ற சிறு ஐயம்‌ சிலர்மாட்டு எழுதல்‌ கூடும்‌. 


சிலப்பதிகாரக்‌ கதையினை மேலெழுந்தவாரியாகக்‌ 
கேட்டறிந்தவர்களுக்கு இந்த ஐயம்‌ எழுவது இயற்கைதான்‌. 
ஏனெனில்‌, கதையின்‌ நிகழ்ச்சிகளில்‌ முதன்மையானவற் 
றையும்‌ கவர்ச்சி மிக்கவற்றையுமே அவர்கள்‌ அறிந்திருப்பர்‌. 
ஆயின்‌, அடிகளாரின்‌ காவிய நெறியினைப்‌ பயின்று உணர்ந்‌ 
தோர்க்கு இவ்வகையான ஐயம்‌ எழுதற்குக்‌ காரணமே 
இல்லை.இளங்கோ படைத்தளிக்கும்‌ நெடுஞ்செழியன்‌ நேர்மை 
யின்‌ உருவகம்‌; செங்கோல்‌ முறைமைக்கு ஒரு கட்டளைக்கல்‌. 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 37 





மதுரைக்‌ காண்டத்தின்‌ முதற்காதையில்‌ மறையவன்‌ 
ஒருவன்‌ வருகின்றான்‌. அவனே மதுரைக்கு வழி கூறுகின்‌ 
றவன்‌. பாண்டி நாட்டி லிருந்து வருகின்ற அம்மறையவன்‌, 


“வாழ்க எங்கோ 
மன்னவர்‌ பெருந்தகை 
ஊழிகெொ நூழிஜதொ 
றுலகம்‌ காக்க......... 
(காடுகாண்‌: ௧௫-௧௬) 
என்று தொடங்கி 
பிழையா விளையுள்‌ 
பெருவளம்‌ சரப்ப 
மழையிணித்‌ தாண்ட 
மன்னவன்‌ வாழ்க” 
(காடுகாண்‌: ௨௮-௨௯) 


என்று பாண்டியனின்‌ புகழ்‌ கூறிக்கொண்‌ டிருக்கிறான்‌. இக்‌ 
காட்சியினைக்‌ கூறுமிடத்தில்‌ கவிக்கூற்றாக உள்ள ஓர்‌ அடி 
மனங்கொள்ளத்‌ தக்கதாகும்‌: 
“தீதுதீர்‌ சிறப்பின்‌ 
தென்னனை வாழ்த்தி” 
(காடுகாண்‌: ௩0) 


என்று இளங்கோவடிகள்‌ கூறுங்கால்‌ 'அரைசியல்‌ பிழையா” 
அறநெறி மேற்கொண்டவன்‌ பாண்டியன்‌ என்பதைக்‌ ௧௬ 
தியே யிருத்தல்‌ வேண்டு மன்றோ? இவ்வாறு உய்த்துணர 
வைப்பது போதாதெனக்‌ கருதிய ஆசிரியர்‌ அம்‌ மறையவன்‌ 
கூற்றாலேயே இக்கருத்தைத்‌ தெளிவறுத்துகின்றார்‌. வேதி 
யன்‌ ஏன்‌ பாண்டியனை வாழ்த்துகின்றான்‌? 





“தென்னவன்‌ நாட்டுச்‌ 
சிறப்பும்‌ செய்கையும்‌ 

கண்மணி குளிர்ப்பக்‌ 
கண்டேன்‌ ஆதலின்‌ 

வாழ்த்திவந்‌ திருந்தேன்‌ 


(காடுகாண்‌: ௫௪-௫௭) 


என்பது அவன்‌ கூறும்‌ விளக்கமாகும்‌. கண்‌ குளிர்தலால்‌ 
அகங்‌ குளிரப்‌ பெற்றது; மன மகிழ்ச்சி வாழ்த்துரையாக 
மலர்கின்றது. 


இம்மட்டோ! புறஞ்சேரி யிறுத்த காதையுள்‌ கோவலன்‌ 
கூற்றாக வரும்‌ சில வரிகளை நோக்குவோம்‌. 


*கடுங்கதிர்‌ வேனில்‌இக்‌ 
காரிகை பொருஅள்‌ 

படிந்தில சீறடி 
பரல்வெங்‌ கானத்து” 

(புறஞ்சேரி: ௩-௪) 
என்று கண்ணகியின்‌ துயர்க்கு இரங்குகின்றான்‌ கோவலன்‌. 
“பகலிலே பயணம்‌ மேற்கொளின்‌ கதிரவன்‌ வெப்பத்தைத்‌ 
தாங்கலாற்றாது கண்ணகி துயர்‌ உறுவாள்‌;இதுகாறும்‌ கடந்து 
போந்த வழிகளில்‌ அடைந்த வெப்பத்தால்‌ கண்ணகியின்‌ கால்‌ 
களில்‌ கொப்புளங்கள்‌ தோன்றிவிட்டன. எனவே, மேலும்‌ 
வெம்மை மிகுந்த பரற்கற்கள்‌ நிறைந்த கானூடு எங்ஙனம்‌ 
நடக்க இயலும்‌.........'என்று பலவாறாகக்‌ கோவலன்‌ துயர்ப்‌ 
பட்டுக்‌ கவுந்தியடிகளிடம்‌ பயணக்‌ காலத்திலே மாறுதல்‌ 
செய்வது கருதிப்‌ பேசுகின்றான்‌. இரவிலே செலவு மேற்‌ 
கொளின்‌ கதிரவன்‌ கொதிப்பு இராதன்றோ? கதிரவன்‌ 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 39 





கடுமை இராது; திங்களஞ்‌ செல்வன்‌ தண்ணொளி இருக்கும்‌. 
ஆயின்‌, கொடு விலங்குகள்‌ இருக்கு மல்லவோ? இத்தடைக்‌ 
குக்‌ கோவலன்‌ கூறும்‌ விடையே இங்கு ஈம்‌ கருத்திற்கு 
உரியதாகும்‌: 


*கோள்வல்‌ உளியமும்‌ 
கொடும்புற்று அகழா 
வாள்வரி வேங்கையும்‌ 
மான்கணம்‌ மறலா 
அரவும்‌ சூரும்‌ 
இரைதேர்‌ முதலையும்‌ 
உருமும்‌ சார்ந்தவர்க்கு 
உறுகண்‌ செய்யா 
செங்கோல்‌ தென்னவர்‌ 
காக்கும்‌ - நாடுஎன 
எங்கணும்‌ போகிய 
இசையோ பெரிதே” 
(புறஞ்சேரி: ௫-௰) 


இவ்வரிகளில்‌ தென்னவர்‌ ஆட்சியால்‌ சிறப்புற்ற பாண்டி 
நாட்டில்‌ கொடுமையே இயல்பான விலங்குகளும்‌ சார்ந்‌ 
தார்க்கு உறுதுணையாகும்‌ பெற்றி படைத்தன என்ற கருத்து 
நோக்கற்பாலது. கொடுமையை அவை மறத்தற்கு யாது 
காரணம்‌ என்பதையும்‌ குறிப்பாக ஆசிரியர்‌ சுட்டுகின்றார்‌. 
பாண்டியர்‌ செங்கோல்‌ செலுத்துவோர்‌ ஆகலின்‌, யாண்டும்‌ 
அன்பே பெருகிப்‌ பரவி, அருளுணர்வு கனிந்திருந்தது 
என்பதைச்‌ 
“செங்கோல்‌ தென்னவர்‌ 

காக்கும்‌ நாடு... 

என்ற சொற்கள்‌ தெளிவாக்குகின்றன. தென்னவர்க்கு 





40 இலப்பதிகாரச்‌ செய்த 
இயற்கையான செங்கோன்மையால்‌ அவர்‌ நாட்டில்‌ அருள்‌ 
ஆட்சி நிலவியது என்பது வெற்றுரை அன்று என்பதை 
அறிவுறுத்தவே, அப்புகழ்‌ எல்லைக்குட்பட்ட தன்று எனச்‌ 
சொல்கின்றார்‌: 
“எங்கணும்‌ போகிய 
இசையோ பெரிதே” 


என்பது கோவலனின்‌ நம்பிக்கையை எதிரொலிக்கும்‌ தெளி 
வுரை. இத்தெளிவு பிறந்தமையால்‌, 


“பகலொளி தன்னினும்‌ 
பல்லுயிர்‌ ஓம்பும்‌ 

நிலவொளி விளக்கின்‌ 
நீளிடை மருங்கின்‌ 

இரவிடைக்‌ கழிதற்கு 
ஏதம்‌ இல்‌” 


(புறஞ்சேரி: ௧௧-௧௩) 


எனக கோவலன்‌ முடிவு செய்கின்றான்‌; அறிவு ஆற்றல்‌ அனு 
பவங்களால்‌ முதிர்ந்த கவுந்தியடி களும்‌ அம்முடிபை ஏற்‌ 
கிறார்‌. பயணம்‌ இரவிலே நடைபெறுகின்றது. 


ஈண்டு ஓர்‌ எச்சரிக்கை செய்தல்‌ நலம்‌. “எங்கேனும்‌ 
கரடி புற்று அகழாமல்‌ இருக்குமோ? ............... என்பது 
போன்ற “பகுத்தறிவு வினாக்கள்‌ எழக்கூடும்‌. தென்னவர்‌ 
செங்கோன்மைத்‌ திறத்தைத்‌ தெளிவாக்குவது ஒன்றே 
ஆசிரியர்‌ குறிப்பு என்பதையும்‌ அதற்காக அவர்‌ உரைத்த 
கற்பனையின்‌ கருப்பொருளை விடுத்து அதன்‌ புறவடிவிலே 
அறிவைப்‌ பறிகொடுப்பது பேதைமை என்பை 


ம்‌ உணர்ந்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. நிற்க. ட = 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 41 


மற்றும்‌ ஓர்‌ இடம்‌: பாணர்‌ கூட்டத்தைச்‌ சார்ந்து யாழ்‌ 
வாசித்த கோவலன்‌ “மதுரை இன்னும்‌ எத்துணைத தொலை 
வில்‌ உள்ளது?” எனக்‌ கேட்கின்றான்‌. அவர்கள்‌ “நெடுந்‌ 
தொலைவு இனி இல்லை; அண்மையிலேயே அந்நகர்‌ உள்ளது” 
எனக்‌ கூறினர்‌. பலவாறு உரைத்த அவர்‌ இறுதியில்‌, 


“மதுரைத்‌ தென்றல்‌ 
வந்தது காணீர்‌ 


o 
னம நனிசேய்த்‌ தன்றுஅவன்‌ 
2:27 os 
7 2 2 fp திருமலி மூதூர்‌ 
ன 2 2/5, 
9 ங்கி (புறஞ்சேரி: ௧௩௨-௧௩௩) 


என்று நவில்வதோடு அமையவில்லை. 


“தணிரீர்‌ கழியினும்‌ 
கதுகைக்குநம்‌ இல்‌...... 
(புறஞ்சேரி: ௧௩௪) 


என்றும்‌ கூறுகின்றனர்‌. “தன்னந்‌ தனியாகச்‌ சென்றாலும்‌ 
தடுத்து நிறுத்தும்‌ ஆறலை கள்வர்‌ முதலானோர்‌ இல்லை”என்று 
கூறியது யாது கருதி? பாண்டியனின்‌ பழுதற்ற ஆட்சிச்‌ சிறப்‌ 
பினை அறிவுறுத்தக்‌ கருதியே அன்றோ? பாணர்‌ வாயிலாகத்‌ 
தெளிவடைந்த மூவரும்‌ முன்போலவே மேலும்‌ இரவுப்‌ 
பயணம்‌ மேற்கொண்டனர்‌: 


முன்னாள்‌ முறைமையின்‌ 
இருந்தவ முதல்வியொடு 
பின்னையும்‌ அல்லிடையப்‌ 
பெயர்ந்தனர்‌... 
(புறஞ்சேரி: ௧௩௫-௧௩ ௬) 


என்பது இளங்கோவடிகள்‌ இயம்பியது. 





42 -.. சிலப்பதிகாரச்‌ செய்தி 


இறுதியில்‌, கோவலனைக்‌ கொல்லுமாறு கட்டளை பிறப்‌ 
பிக்கும்‌ இடத்திலே ஆசிரியர்‌ பாண்டியனிடத்து அனுதாபம்‌ 
காட்டுவார்‌ போல, 


வினைவிளை காலம்‌ 
ஆதலின்‌ யாவதும்‌ 
கின யலர்‌ வேம்பன்‌ 


ஆகினான்‌ என்று வரைகின்றார்‌. 


கொலைக்‌ களக்‌ காதையின்‌ இறுதி வெண்பாவில்‌ “வனை 
யாக செங்கோல்‌ வனைந்ததே' என்ற இரங்கலுரை மேலே 
கூறிய அனைத்தையும்‌ சுருக்கமாக விளக்க வல்லதாகும்‌. : 


இத்துணைச்‌ சிறப்புக்கும்‌ நிலைக்களனாகிய பாண்டியனைக்‌ 
கண்ணகி எவ்வாறு நோக்குகின்றாள்‌? 
“£மறனொடு திரியும்கோல்‌ 
மன்னவன்‌” 

(துன்பமாலை: ௪0) 
என்று எடுத்த எடுப்பிலேயே நெருப்பைக்‌ கக்குகின்றாள்‌. 
பாண்டியனைக்‌ குறித்தெழுந்த சினம்‌, 

“அறனெனும்‌ மடவேோசய்‌” 
(துன்பமாலை: ௪௧) 


என்ற விளி; வடிவில்‌ அறத்‌ தெய்வத்தை அறிவிலியாக்கிப்‌ 
பொசுக்க முனைகின்றது. இக்கொடுங்கோலன்‌ 


௬ ஆட்சிக்கு 
உட்பட்ட ௩கரிலோ நாட்டிலோ பெண்மை சான்ற பெண்‌ 
டிரும்‌, சான்றோரும்‌, தெய்வமும்‌ நிலைத்தல்‌ இயலாது என்று 


பத்தினியின்‌ சினத்‌ தீ பரவுகின்றது. 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 43 
'பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ 
பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ 
கொண்ட கொழுநர்‌ 
உறுகுறை தாங்குறூஉம்‌ 
பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ 
(ஊர்சூழ்‌: ௫௧-௫௩) 


என்பது முதலாக வரும்‌ அவலக்‌ குரல்‌ சிலம்பறிந்த யாவ 
ருடைய சிந்தையிலும்‌ எஞ்ஞான்றும்‌ நிலவி நிற்பதாகும்‌. 


நகர வீதிகளிலே சின எரி பரப்பி மன்னவன்‌ கோயிலை 
நண்ணுகின்றாள்‌ கண்ணகி. *இத வேந்தன்‌ தனைக்கண்டு 
இத்திறம்‌ கேட்பல்‌ யான்‌' என்று எடுத்த மொழியால்‌ 
இயம்பிய கண்ணகி பாணடியன்‌ கோயில்‌ வாயில்‌ உற்றனள்‌. 
வாயில்‌ காவலன்‌ ஒருவன்‌; அவன்‌ அஞ்சி நடுங்குகின்றான்‌. 
ஏன்‌? தீ சுடுகின்றது. எப்படி? 


வாயி லேயே 
வாயி லோயே 
அறிவறை போகிய 
யொறியறு நெஞ்சத்து 
இறழைமுறை பிழைத்தோன்‌ 
வாயி லோயே்‌ 


(வழக்குரை: ௨௪-௨௬) 


என்று அழல்‌ எழுநா எழுப்பி அவனை அடர்கின்றது. பாண்‌ 
டியன்‌ புகழை யன்றிக்‌ கேட்டறியாத காது; அவன்றன்‌ 
சிறப்பை யன்றிச்‌ சீரழிவைச்‌ செப்பும்‌ குரல்‌ ஒன்றும்‌ எழாத 
வாயில்‌! அங்கே கண்ணகியின்‌ சினம்‌ ஊழிக கூத்தாடு 
வதற்கு வேண்டிய முன்னணி அமைக்கின்றது. 





44 சலப்பதிகாரச்‌ செய்தி 





உள்ளே-அரையன்‌ திருமுன்னே - போகின்றாள்‌. அன்‌ 
பொழுக அவன்‌ கேட்கின்றான்‌: 
“நீர்வார்‌. கண்ணை 

எம்முன்‌ வந்தோய்‌ 
யாரை யோட 

மடக்கொடி யோய்‌” 


(வழக்குரை: ௪௮-௪௯) 
இந்த ஆதரவான வினாவை நின்று நிதானித்து, உணர்ந்து, 
செங்கோலனைக்‌ காணும்‌ நிலையிலா சினத்தின்‌ வடிவான 
கண்ணகி நிற்கின்றாள்‌! சொல்லென்னும்‌ பெயர்கொண்டு தீ 
வெளியேறுகின்றது : 

“தேரா மன்னா!” 

(வழக்குரை: ௫௦) 
எடுத்த எடுப்பிலே - பாண்டியன்‌ முகத்துக்கு எதிரே-ஒரு 
பெண்‌ சொல்லுகின்றாள்‌ :- 

“தேரா மன்னா!” 


இதோடு விட்டதா சினத்‌ தீ? “கணவன்‌ கள்வனல்லன்‌” 
என்பதை நிலைநாட்ட வேண்டுமே! சரி, அதனையும்‌ நிலை 
நாட்டினாள்‌. விளைவு யாது? ்‌ 
“பொன்செய்‌ கொல்லன்‌ 
தன்சொற் கேட்ட 
யானோ. அரசன்‌ 
யானே கள்வன்‌” 


(வழக்குரை: ௭௪-௭௫) 


என்று மன்பதை காக்கும்‌ மன்னவன்‌ என்னும்‌ நிலையைத்‌ 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 45 





துறந்து தன்னையே கள்வனென்றும்‌ பழித்துக்கொள்கின்றான்‌ 
வேம்பன்‌. அந்த அளவோடு அரசன்‌ அமையவில்லை. அவ 
னுடைய அறவுள்ளத்தைப்‌ பத்தினியின்‌ சினத்‌ தீ சுடுகின்றது. 
ஊழிக்‌ கூத்து மிகத்‌ தீவிரமாகின்றது. அறவுள்ளம்‌ பாண்டி 
யன்‌ மனத்தை வாட்டுகின்றது. 


“மன்பதை காக்கும்‌ 
தென்புலங்‌ காவல்‌ 
என்முதற்‌ பிழைத்தது 
கெடுகளன்‌ ஆயுள்‌” 
(வழக்குரை: ௭௭-௭௭) 


என்று கூறி மயங்கி வீழ்ந்து உயிர்‌ துறந்தனன்‌. 
“ஒரு பெண்ணுக்குப்‌ பெருந்துயர்‌ இழைத்துவிட்டோமே 


என்ற ஏக்கத்தால்‌ மயங்கினன்‌ போலும்‌ மன்னன்‌” என எண்‌ 
ணினாள்‌ கோப்பெருந்தேவி. அவன்‌ மலரடி வீழ்ந்து வருடி 
னாள்‌; அவன்‌ ஆவி பிரிந்தமை உணர்ந்தாள்‌. கணவனை 
இழந்த ஒருத்திக்குப்‌ பிறர்‌ எவரும்‌ இலர்‌ என்ற நினைவு அவள்‌ 
உயிரையும்‌ காணிக்கையாகப்‌ பெற்றது. தன்‌ உயிர்கொண்டு 
அவன்‌ உயிர்‌ தேடிப்‌ போயினள்‌. 


கோப்பெருந்‌ தேவி 
குலைந்தனள்‌ நடுங்கிக்‌ 
கணவனை இழந்தோர்க்குக 
காட்டுவது இல்லென்று 
இணையடி கதொழுதுவீழ்ந்‌ 
குன்ளே மடமொழி 
(வழக்குரை: ௭௯-௮௧) 


திருவீழ்‌ மார்பின்‌ 
தென்னர்‌ கோமான்‌ 


வ ட ற பத அ பதட்ட ட ப பட்டத பலிக்‌ 
46 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





தயங்கிணர்க்‌ கோதை 
தன்துயர்‌ பொரூ௮ன்‌ 
மயங்கினன்‌ கொல்லென 
மலரடி வருடித்‌ 
தலைத்தாள்‌ நெடுமொழி 
தன்செவி கேளாள்‌ 
கலக்கங்‌ கொள்ளாள்‌ 
தன்துயர்‌ பொறாஅள்‌ 
மன்னவன்‌ செல்வுழிச்‌ 
செல்க யான்‌எனத்‌ 
தன்‌ உயிர்‌ கொண்டு௮வன்‌ 
உயிர்ததே டினள் போல்‌ 
பெருங்கோப்‌ பெண்டும்‌ 
ஒருங்குடன்‌ மாய்ந்தனள்‌ 
(காட்சி: ௭௯-௮௭) 
தன்னைப்‌ போலவே ஒரு பெண்ணின்‌ துயர்‌ கண்டேனும்‌ இரங்‌ 
கினாளா கண்ணகி? “சினம்‌ என்னும்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி” 
யின்‌ வசம்‌ தன்னைப்‌ பறிகொடுத்த கண்ணகி, 


£பட்டாங்கு. யானும்ஓர்‌ 
பத்தினியே யாமாகில்‌ 
ஒட்டேன்‌ அரசோடு 
ஒழிப்பேன்‌ மதுரையையும்‌” 
(வஞ்சினம்‌: ௩௬-௩௭) 
என்று கனன்றுரைத்து வெளியேறுகின்றாள்‌. ஊழிக்‌ கூத்து 
அரண்மனையி லிருந்து நகரம்‌ முழுவதும்‌ அரங்கேறுகின்றது. 
அருளிக்‌ கூறினும்‌ வெகுண்டு கூறினும்‌ அவ்வப்‌ பொருளைப்‌ 
பயந்தேவிடும்‌ சொல்லின்‌ செல்வத்தை அடைந்த நிறை 
யுடைய கண்ணகியின்‌ சொல்லால்‌ எரிகின்றது மாடமதுரை; 


இயற்கை இறந்த திகழ்ச்கெள்‌ 47 
கூடல்‌ நகரம்‌ கொளுத்தப்‌ படுகின்றது........... சினம்‌........ ்‌ 
சினம்‌......... குத. 


மதுராபதித்‌ தெய்வம்‌ பத்தினித்‌ தெய்வத்தின்‌ முன்‌ வர 
அஞ்சிப்‌ பின்‌ நின்று பேச முனைகின்றது. 


மறைகா வோசை 
யல்லது யாவதும்‌ 
மணிநா வோசை 
கேட்டதும்‌ இலனே 
அடிதொமு திறைஞ்சா 
மன்ன ரல்லது 
குடியழி தூற்றும்‌ 
கோலனு மல்லன்‌” 
(கட்டுரை: ௩0-௩௪) 


என்று தொடங்கிப்‌ பாண்டியன்‌ செங்கோற்்‌ சிறப்பை விரித்‌ 
துக்‌ கூறுகின்றது அத்தெய்வம்‌. கண்ணகி கேட்கின்றாள்‌;அத 
னோடு தன்‌ வினைக்‌ கதையையும்‌ கேட்கின்றாள்‌. சினத்தின்‌ 
வேகம்‌ தணிந்தபா டில்லை; எரிப்பதற்கு ஒன்றும்‌ இல்லை; 
திரும்பி வருகின்றது எய்தவளை நோக்கி; நெஞ்சைச்‌ ௬டு 
கின்றது. வெந்து தீயும்‌ நெஞ்சச்‌ சுடுகாட்டைச்‌ சுமந்து, 


“கருத்துறு கணவற்‌ 
கண்டபின்‌ அல்லது 
இருத்தலும்‌ இல்லேன்‌ 
நிற்றலும்‌ இலனென்‌” 
(கட்டுரை: ௧௭௯-௧௮0) 


நவின்று மேடு பள்ளம்‌, பகல்‌ இரவு...... ஒன்றையும்‌ உண 








ராது போகின்றாள்‌. நெடுவேள்‌ குன்றத்து வேங்கை 
மரத்தடியில்‌ 


“தித்தொழி லாட்டியேன்‌ 
யான்‌ என்று ஏங்கி” 
(கட்டுரை: ௧௯௨) 


நிற்கின்றாள்‌. அமரர்க்கு அரசன்‌ தமர்‌ வந்து எதிர்கொள்ள, 
விண்ணக மாதர்க்கு விருந்தாகப்‌ போகின்றாள்‌ பத்தினி 
கண்ணகி. இத்துடன்‌ மதுரைக்‌ காண்டம்‌ முடிவுற்று 
விடுகின்றது. 


"பாண்டியன்‌ தீதற்றவன்‌, நல்லவன்‌” என்ற கருத்தினை 
அவள்‌ உள்ளம்‌ ஏற்றுக்கொண்டதா? இதுகாறும்‌ இல்லை. 
கதையோ முடிந்துவிட்டது. சிலம்புக்‌ காப்பிய ஒழுங்குக்கு 
இது சரியன்று. நல்லவனைத்‌ தீயவனென்றே கதைத்‌ தலைவி 
முடிவுசெய்து போகின்றாள்‌ *முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கும்‌ 
உரியது' ஆகிய காப்பியத்தில்‌ பாண்டியன்‌ தீயவனாகவே 
முடிவுறுவதா? இளங்கோவடிகளுக்கு இது விருப்பமாக 
இருந்திராது. 


மதுராபதித்‌ தெய்வம்‌: கண்ணகியிடம்‌ குறையிரந்ததன்‌ 
விளைவு யாது? பாண்டியனுக்கு மன்னிப்புக்‌ கிடைத்ததா? 
இல்லை. 
மதுரைமா தெய்வம்‌ 
மாபத்‌ தினிக்கு 
விதிமுறை சொல்லி : 
அழல்வீடு கொண்ட 
(கட்டுரை: ௧௭௭-௧௭௮) 


தாகமட்டுமே இளங்கோவடிகள்‌ குறிக்கின்றார்‌. மதுரையைப்‌ 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 49 





பொசுக்கிய தீ அவிந்தது; அவ்வளவே. மன்னவன்‌ மாசற்‌ 
றவன்‌ என்ற பெயர்‌ கிட்டிற்றோ? இல்லை. கணவற்‌ குற்ற 
பழியை அவன்‌ இல்லாத விடத்துத்‌ தான்‌ முன்‌ நின்று 
போக்கி மாசின்மையை நிலைநாட்டினள்‌ கண்ணகி; கோப்‌ 
பெருந்தேவியோ தன்‌ உயிர்கொண்டு அவன்‌ உயிர்‌ தேடப்‌ 
போயினள்‌. இந்நிலையில்‌ பாண்டியன்‌ நலத்தினை உணர்த்து 
வார்‌ யாவர்‌? 


இளங்கோவடிகள்‌ சேரன்‌ செங்குட்டுவனைச்‌ சொல்லச்‌ 
செய்கின்றார்‌: 
“ஏம்மோ ரன்ன 
வேந்தர்க்கு உற்ற 
செம்மையின்‌ இகந்தசொல்‌ 
செவிப்புலம்‌ படரமுன்‌ 
உயிர்பதிப்‌ பெயர்த்தமை 
உறுக ஈங்கு என 
வல்வினை வளைத்த 
கோலை மன்னவன்‌ 
செல்லுயிர்‌ நிமிர்த்துச்‌ 
செங்கேர லரக்கியது” 

(காட்சி: ௯௫-௯௯) 
என்று செங்குட்டுவன்‌ செப்பிப்‌ பாண்டியனைப்‌ புகழ்கின்றான்‌. 
ஈண்டுச்‌ சேரனின்‌ நினைவு பாண்டியன்‌ அறநிலைப்‌ புகழ்ச்சி 
யோடு மட்டும்‌ நின்றதில்லை; அரச பதவியினரின்‌ அல்லலை 
நினைப்பூட்டுவதாகவும்‌ உள்ளது. ஆதலினால்தான்‌, 

“மன்பதை காக்கும்‌ 
நன்குடிப்‌ பிறத்தல்‌ 
துன்பம்‌ அல்லது 
தொழுதகவு இல்‌: 
(காட்சி: ௧௦௩-௧0௪) 








50 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





ச்‌ 


என விளக்குகின்றான்‌. அரச மரபினரின்‌ அல்லலை எடுத்துக 
காட்டுவதாகவே பாண்டியன்‌ நிகழ்ச்சியைக்‌ காட்டுகின்றான்‌ 
செங்குட்டுவன்‌. 


ஆயின்‌, பாண்டியனின்‌ தீதற்ற நிலையை - அந்த 
உயர்ந்த நிலைக்காகவே போற்றுவார்‌ யாரும்‌ இலராயினர்‌. 
எனவே, எல்லைமீறிய நிகழ்ச்சி ஒன்று உள்ளே நுழைகின்றது. 
கண்ணகியே தெய்வ வடிவில்‌ தோன்றிக்‌ கூறுவதைவிட 
வேறு சிறந்த முறை ஒன்றும்‌ இருக்கமுடியாது என்று 
கருதியே, பத்தினித்‌ தெய்வத்தை வானிலே ஒளிரச்‌ செய்‌ 
கின்றார்‌ இளங்கோவடிகள்‌. 


தென்னவன்‌ நல்லவன்‌ என்பதைத்‌ தெளிவாக்குவதற்குத்‌ 
தான்‌ தெய்வ வடிவம்‌ தோன்றுகின்றது என்பதை அத்தெய்‌ 
வத்தின்‌ கூற்றே வெளிப்படுத்துகின்றது. தோன்றியவுடன்‌ 
தனக்குக்‌ கோயிலெடுத்த செங்குட்டுவனை வாழ்த்திற்றா? 
தன்‌ கதையைப்‌ பரப்பப்போகும்‌ இளங்கோவை ஏத்திற்றா? 
தன்‌ துயர்‌ கேட்டு வந்த ஐயை தேவந்தியரை விளித்ததா? 
இத்தனையும்‌ நடைபெறவில்லை. அங்கிருந்தோர்க்கு நேரிடை 
யாக எவ்விதத்திலும்‌ பயனில்லாத ஒரு பேச்சை முதன்‌ முத 
லில்‌ பேசுகின்றது அத்‌ தெய்வ வடிவம்‌ : 


“தென்னவன்‌ தீதிலன்‌ 
தேவர்கோன்‌ தன்கோயில்‌ 

ஈல்விருந்து ஆயினான்‌ 
யானவன்‌ தன்மகள்‌” 

(வாழ்த்து: ௧0) 
மற்றையன யாவற்றையும்‌ விடுத்து எடுத்த எடுப்பிலே 
முதற்கண்ணே - “தென்னவன்‌ தீதிலன்‌” என்று கண்ணகி 
கூறுகின்றாள்‌. இதனால்‌ கதையிலே ஒரு நிறைவு; கதை எழு 
திய ஆசிரியர்‌ மனத்திலே ஒரு நிறைவு. கதையின்‌ நிறைவே 





இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 51 





ஆசிரியரின்‌ மன நிறைவு; தம்‌ மனம்‌ நிறைவெய்த எதை 
வேண்டினும்‌ செய்ய உரிமை படைத்தவர்‌ ஆசிரியர்‌. 


இயற்கை இறத்தலும்‌ இலக்கியமும்‌ 


எல்லை மீறலும்‌, எல்லையுட்‌ சிக்கலும்‌ நம்மனோர்க்கே. 
எல்லை என்பதொன்‌ றில்லாத கலைஞர்கட்கு அப்பாகுபாடு 
இல்லை. கலையின்‌ நிறைவு ஒன்றே அவர்கட்கு வேண்டுவது; 
கலை நிறைவு எய்தாவிடில்‌ அவர்‌ மனம்‌ அவரை ஆட்டி 
வைக்கும்‌; அல்லற்படுத்தும்‌. அதற்கு இரையாக அவர்‌ 
விரும்பார்‌. இத்தகைய கலைத்துறை உண்மைகளை உணர்‌ 
வார்க்கு இதுபோன்ற எல்லைமீறிய நிகழ்ச்சிகள்‌ சிக்கல்‌ 
எதுவும்‌ விளைக்கமாட்டா. 


எல்லைமீறிய நிகழ்ச்சிகள்‌ எந்த நாட்டு இலக்கியத்திலும்‌ 
உண்டு. எந்தக்‌ காலத்து நூல்களிலும்‌ உண்டு. கலையுலக 
வாழ்வினை மலை இவர்ந்து செல்லும்‌ ஒரு நிகழ்ச்சியோடு ஒப்‌ 
'பிடலாம்‌. மலைச்‌ சிகரத்தே நிற்போர்க்கு எல்லையற்றுப்‌ 
பரந்திருக்கும்‌ காட்சி புலப்படும்‌. ஆயின்‌ அடிவாரத்‌ 
திலிருந்து ஏறத்‌ தொடங்குவோர்க்கு, அவர்தம்‌ சூழ்நிலைகூட 
முழுதும்‌ புலப்படுதல்‌ இல்லை. கலையெனும்‌ மாபெரும்‌ மலை 
யின்‌ அடிவாரத்தி லிருந்து தன்‌ சிறப்பாற்றலால்‌ கொடுமுடி 
இவர்ந்த கலைஞனுக்கு எல்லையென்ற வரையறை அற்றுப்‌ 
போகிறது. காண்பன, கருதுவன எவையும்‌ கட்டுப்படா 
தனவே. அவன்‌ அடைந்த நிலையினை எய்துங்காறும்‌ நாமும்‌ 
௩ம்‌ சூழ்நிலைச்‌ சிக்கல்களாலும்‌ சிந்தனைகளாலும்‌ தொல்லைப்‌ 
படுவது இயற்கையே. மலையிவர்ந்து செல்வார்‌ கருதவேண்‌ 
டிய தெல்லாம்‌ “௩ம்‌ காட்சி முழுமையான தன்று” என்பதே. 
நம்‌ திறன்கொண்டு கலைஞன்‌ திறத்தை அளவிட முயன்று, 
அம்முயற்சியில்‌ தோல்வி காணுமிடத்து அவன்‌ திறத்தினை 
வெட்டிச்‌ சமகிலை காணுதல்‌ பேதமையிலும்‌ பேதமையாகும்‌. 


ர்த்து சிலப்பதிகாரச்‌ செய்தி 





சிலம்பிலுள்ள எல்லைமீறிய நிகழ்ச்சிகள்‌ பலவற்றுள்‌ 
இரண்டின்‌ விளக்கத்தை மேலே கண்டோம்‌. எஞ்சி நிற்‌ 
பனவும்‌ பல உள. அவற்றுக்‌ கெல்லாம்‌ தனித்தனி விளக்‌ 
கம்‌ கூறுதல்‌ இந்‌ நூலின்‌ நோக்கம்‌ அன்று. எல்லை 
மீறிய நிகழ்ச்சியின்‌ போக்கு தமிழிலக்கிய வரலாற்றில்‌ ஒரு 
புது மாறுதலை அடையத்‌ தொடங்கியது சிலப்பதிகார காலத்‌ 
தில்‌. இவ்வகையால்‌ சிலம்பு ஒரு வரலாற்றுக்‌ (historic) 
காப்பியமாக உள்ளது என்பதையும்‌, எல்லைமீறிய நிகழ்ச்சி 
களைக்‌ கலைப்பண்பான முறையால்‌ உணர்ந்து பயிலாமல்‌ அறிவு 
வீங்கிய நெறியால்‌ ஆய்ந்து இடர்ப்படுதல்‌ தவறு என்னும்‌ 
எச்சரிக்கை விடுப்பது சிலம்பு என்பதையும்‌ தெளிவாக்க 
வேண்டுமென்பதே ஈண்டு நாம்‌ மேற்கொண்டுள்ள 
பணியாகும்‌. 


ஜுலியஸ்‌ €சர்‌ என்ற நாடகக்‌ காப்பியத்தில்‌ ஷேக்ஸ்‌ 
பியர்‌ சீசரின்‌ ஆவியை உலவச்‌ செய்கின்றார்‌. ஹாம்லெட்‌ 
டிலும்‌ ஆவியின்‌ பேச்சு உண்டு. மாய மந்திரம்‌ “வல்ல” 
சூனியக்காரிகளும்‌ ஷேக்ஸ்பியரின்‌ நாடகங்களில்‌ வருவர்‌. 
கனாத்‌ திறம்‌ உரைக்கும்‌ வாயிலாக, வருவது கூறும்‌ திறமும்‌ 
அப்‌ பெறலரும்‌ புலவரின்‌ நாடகங்களில்‌ உண்டு. இத்‌ 
தகைய நிகழ்ச்சிக ளெல்லாம்‌ எல்லைமீறியன அல்லவோ? 
ஆம்‌ எனில்‌ இவற்றிற்கு மேலை நாட்டு இலக்கிய ஆராய்ச்சி 
யாளர்‌ என்ன விளக்கம்‌ கூறுகின்றனர்‌? பல ஆசிரியர்கள்‌ 
எழுதியுள்ளவற்றின்‌ சாரத்தை ஈண்டுத்‌ தொகுத்துச்‌ சுருக்கி 
உரைப்போம்‌. 


ஹாம்லெட்‌ காணும்‌ ஆவி அவன்‌ கண்ணுக்குமட்டுமே 
தெரிவதாகவும்‌ அவன்‌ அன்னை முதலாயினோர்‌ கண்ணுக்குப்‌. 
புலப்படாத தாகவும்‌ இருப்பதாக எண்ணி, இந்நிலையினைச்‌ 
சிலர்‌ விளக்கப்‌ புகுகின்றனர்‌. ஹாம்லெட்டின்‌ மனக்‌ குழப்‌ 
பமே தந்தையின்‌ ஆவியைக்‌ காணச்‌ செய்கிறது என்றும்‌, 


- இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 53 











அவனைப்‌ போல மனத்திட்பம்‌ இழவாத பிறருக்கு அது தெரி 
யாததாக ஷேக்ஸ்பியர்‌ காட்டுகிறார்‌ என்றும்‌ மேற்கூறிய 
சாரார்‌ விளக்குகின்றனர்‌. அதாவது, ஷேக்ஸ்பியர்‌ ஆவிகளை 
எல்லைமீறிய நிலையின வாய்த்‌ தோற்றுவிக்க வில்லை என்பதும்‌, 
நாடகப்‌ பாத்திரங்களின்‌ மனக்‌ கற்பனையாகவே படைக்கிறார்‌ 
என்பதும்‌ அவர்தம்‌ கருத்தாகும்‌. பேய்‌ பிசாசு போன்ற மூட 
நம்பிக்கைகளி லிருந்து ஷேக்ஸ்பியரைப்‌ பாதுகாப்பதாகக்‌ 
கருதிக்கொண்டே இவர்கள்‌ இந்த வகையான விளக்கங்கள்‌ 
தர முயல்கின்றனர்‌. இவர்கள்‌ செயல்‌ பொருந்தாது. 


ஜுலியஸ்‌ சீசரின்‌ ஆவியைப்‌ புரூட்டஸ்‌ காண்பதாக 
நாடகத்தில்‌ தெரிகிறது. வேறு எவர்‌ கண்ணிலும்‌ அது 
படாததுகொண்டு புரூட்டஸின்‌ மனநிலையே பேய்த்‌ தோற்றத்‌ 
துக்குக்‌ காரணம்‌ என்று சிலர்‌ சொல்ல முனைவர்‌. ஆயின்‌, 
அது தவறான விளக்கம்‌. ஏனெனில்‌ குறிப்பிட்ட பாத்திரம்‌ 
மட்டுமன்றி மற்றவரும்‌ ஆவியைக்‌ காண்பதாக ஷேக்ஸ்பியர்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. ஹாம்லெட்‌ நாடகத்தில்‌ கதைத்‌ தலைவன்‌ 
மட்டுமன்றி ஹொராஷியோவும்‌ காணுகின்றான்‌.மேலும்‌, அந்த 
நாடகத்தில்‌ ஆவி வெறும்‌ தோற்றம்‌ என்ற அளவில்‌ நின்று 
விடாமல்‌ நீண்டதொரு உரையாடலையே ஹாம்லெட்டோடு 
நிகழ்த்துகின்றது. நாடகத்தின்‌ மூன்றாம்‌ அங்கத்திலே சீசர்‌ 
இறந்துபடுகின்றான்‌. ஆனால்‌, கதை அதனோடு முடிவதில்லை 
சீசரின்‌ ஆற்றலான சீசரியம்‌ தொடர்ந்து நின்று கதையை 
நடத்துகின்றது. அந்தச்‌ சீசரியத்தை அடையாள மாத்திரை 
யாக நின்று சுட்டுவதே சீசரின்‌ ஆவி. 


வருவதுணர்த்தும்‌ கனா 


ட இப்படியே அப்பெரும்‌ புலவரின்‌ நாடகங்களில்‌ காணும்‌ 
. வருவதுணர்த்தும்‌ கனா நிகழ்ச்சிகளையும்‌ விளக்குகின்றனர்‌. 





ரர... 5 லப்பதிகசாக்‌ செய்தி 


ஆராய்ச்சியாளர்‌ இக்நிகழ்ச்சிகளை நுழைப்பதுபற்றி விளக்கிச்‌ 
சொல்வனவற்றின்‌ சுருக்கம்‌ இதுதான்‌: கதை சுவைபட 
அமைவதற்காக எத்தகைய உத்திகளையும்‌ கலைஞன்‌ கையாள 
லாம்‌. கதைச்‌ சுவையைத்‌ தடைசெய்வதாக இருந்தால்‌ 
மட்டுமே குறைகூற முடியும்‌. 


உதாரணமாகக்‌ கண்ணகி காணும்‌ கனவினை எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. எங்கோ சென்று ஏதமுறுவதுபோல்‌ கனவு 
கண்டதாகத்‌ தேவந்திபால்‌ கண்ணகி தெரிவிக்கின்றாள்‌. 
“கடுக்குமென்‌ நெஞ்சம்‌ 
கனவினால்‌; என்கை 
பிடித்தனன்‌ போய்்‌ஓஒர்‌ 
யெரும்பதியுட்‌ பட்டேம்‌ 
பட்ட பதியில்‌ 
படாதது ஒருவார்த்தை 
இட்டனர்‌ ஊரார்‌ 
இடுதேளிட்‌ டென்றன்மேற்‌ 
கோவலற்‌ குற்றதோர்‌ 
தீங்கென்று அதுகேட்டுக்‌ 
காவலன்‌ முன்னர்யான்‌ 
கட்டுரைத்தேன்‌ காவலனோடு 
ஊர்க்குற்ற தீங்கும்‌ஒன்‌ று 


பதத ட ட ந ல்‌ 


(கனாத்திறம்‌: ௪௫-௫௧) 

இவ்வாறு தீய கனவு கண்டு அஞ்சியவள்‌ கணவனுடன்‌ 
வெளியேறாது இருந்து, வேறு போக்கினை மே 
தால்‌ கதை என்னவாக இருக்கும்‌? 
தன்றோ? 


ற்கொண்‌ டிருந்‌ 
ஈ*வைகாண்டல்‌ இயலா 
கன வால வருவதுணர்கின்றாள்‌ கண்ணகி. ஆனால்‌ 


கம்பியோ நம்பாமலோ கணவன்‌ கருத்‌ துவழி இவங்குலிள்லல்‌ 


இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்‌ 55 


இ 





மாற்றா உள்ள வாழ்க்கையினள்‌ அல்லளோ? ஆசிரியர்‌ முன்‌ 
கூட்டி யே குறிப்பித்த தீங்கு நிகழ்கின்றது. பயில்கின்ற நம்ம 
னோர்‌--அல்லது நடிக்கக்‌ காணுகின்ற அவையினர்‌ மனநிலை 
யாதாகும்‌? “அடடா! முன்னரே கனவு கண்டபோதே 
நின்றிருக்கக்‌ கூடாதோ? நின்றிராததால்‌ களையாத துன்‌ 
பத்தைக்‌ கண்ணகி அடைந்தாளே!'' என்றவகையான 
இரக்க நிலை பெருகும்‌. அவலத்தைப்‌ பெருக்குகின்ற இரக்க 
உணர்வினைக்‌ கனா நிகழ்ச்சியால்‌ எளிதிலே பெற முடிகின்‌ 
றது. எல்லைமீறிய நிகழ்ச்சியாக இருப்பினும்‌ காப்பியத்துக்கு 
ஓர்‌ அணியாக அமைந்திருக்கின்றது. 


இங்ஙனமே பாண்டிமா தேவியின்‌ கனவும்‌ அமைவதை 
விளக்க இயலும்‌. சிலம்புக்‌ காவியம்‌ போன்றே சீசர்‌ நாடக 
மும்‌ கனாத்திறம்‌ உரைக்கின்றது. கல்பூர்னியா என்பாள்‌ 
சீசரின்‌ உயிர்க்குத்‌ தீங்கு நேரும்‌ என்பதைக்‌ கனா வாயிலாக 
உணர்ந்து தடுக்கின்றாள்‌. ஆனால்‌, சீசரின்‌ நெஞ்சுரம்‌ அத்‌ 
தடையைத்‌ துச்சமென ஒதுக்கிப்‌ பாராளுமன்றம்‌ நோக்கிச்‌ 
சீசரைச்‌ செலுத்துகின்றது. ஆங்கே சீசராகிய பெருவீரன்‌ 
கொலையுண்டு வீழ்கின்றான்‌. இந்‌ நிகழ்ச்சிக்கும்‌ மேலை நாட்டு 
இலக்கிய ஆய்வாளர்‌ நாம்‌ முன்னே கூறியுள்ள விளக்கமே 
கூறுவர்‌. 


சுவையைப்‌ பெருக்கி யுதவும்‌ வகையில்‌ எல்லைமீறிய 
நிகழ்ச்சிகளை உத்தியாகக்‌ கையாள்வது எல்லா நாட்டிலும்‌ 
உள்ள மரபாகும்‌. 


மேலே சொன்ன விளக்கம்‌ ஒருபால்‌ இருக்க, இலக்‌ 
கியம்‌ தோன்றிய காலத்தின்‌ கோட்பாடும்‌ எதிரொலிக்கும்‌ 
என்பது மனங்‌ கொள்ளத்‌ தக்கது. காலத்தின்‌ களனுகியும்‌ 
கருத்தின்‌ பதிப்பாகியும்‌ அமைவது இலக்கியக்‌ கருவூல 
மன்றோ? எனவே, அவ்வக்‌ காலத்தாரின்‌ நம்பிக்கையும்‌ 


56 திலப்பதிகாரச்‌ செய்தி 








இலக்கியங்களில்‌ இடம்‌ பெறுதல்‌ கூடும்‌. எலிசபெத்‌ 
காலத்து இங்கிலாந்து ஷேக்ஸ்பியரின்‌ நாடகங்களிலும்‌ சங்க 
காலத்தை அடுத்துப்‌ பிறந்த தமிழகம்‌ சிலம்பிலும்‌ ஒளிர்‌ 
கின்றன என்பதுவும்‌ நாம்‌ மறவாது போற்ற வேண்டுவ 
தொன்றாகும்‌. 


ஈண்டு ஓர்‌ எச்சரிக்கை செய்ய விழைகின்றோம்‌. காப்‌ 
பியத்தில்‌ தரும்‌ நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ காட்சியிலும்‌ நிகழக்‌ 
கூடியன என்று கலைஞன்‌ கருதுவதாக நினைத்தல்‌ தவறான 
போக்கு ஆகும்‌. அவ்வாறு அவன்‌ நம்புதலும்‌ கூடும்‌; 
நம்பாமையும்‌ கூடுவதே. 


இதுகாறும்‌ நாம்‌ சற்று விரிவாகப்‌ பார்த்தவற்றால்‌ 
பெற்ற பயன்‌ பின்வருமாறு: எல்லைமீறிய நிகழ்ச்சி என்பது 
கருத்துச்‌ சுவைபடுவதற்காகக்‌ கதையினில்‌ இடம்‌ பெறும்‌ 
ஓர்‌ உத்தி. அம்‌ முறை எக்காலத்தும்‌ எந்நாட்டினும்‌ உண்டு. 
சுவை நோக்கமே கலைஞன்‌ குறிக்கோள்‌. எல்லைமீறிய நிகழ்ச்‌ 
சிகள்‌ நிகழக்‌ கூடியன என்று கலைஞன்‌ ஈம்பவேண்டுமென்ற 
கட்டுப்பாடு இல்லை. 


எல்லைமீறிய நிகழ்ச்சிகள்‌ உள்ளன என்பதால்மட்டுமே 
ஒரு நூலை ஒதுக்க முனைகின்றவர்களுக்கு ஒரு முன்னெச்‌ 


சரிக்கைபோல்‌ அமைந்துள்ளது இளங்கோ அருளிய இணை 
யற்ற இலக்கியம்‌. 


௫ 
ஏண்‌ எழுதினார்‌ ₹ 


பிரசாரச்‌ சொற்பொழிவுகள்‌ பலவற்றை ஒட்டிவைத்து, 
கதை என்ற பெயரிடவேண்டும்‌ என்பதற்காகச்‌ சில கூறுகளை 
ஒருமைப்படுத்தி, முழு நீளத்‌ திரைப்‌ படங்களை வெளியிடு 
கிற வேதனையான வேடிக்கை நமக்குத்‌ தெரியாத தன்று. 
இத்தகைய கதைகளை நினைத்து, இளங்கோவின்‌ இலக்கியத்‌ 
தையும்‌ நினைத்தால்‌ 'நிழலருமை வெய்யிலிலே' என்ற பாடல்‌ 
நம்‌ இதயத்‌ திரையில்‌ நிழலாடுகின்றது. 


கலையைப்‌ படைக்கின்றவன்‌ கடவுளல்லன்‌; சதையும்‌ 
எலும்பும்‌, நாடியும்‌ நரம்பும்‌ கொண்டு உலவுகின்ற நம்மனைய 
மனிதனேதான்‌. அன்றாட வாழ்க்கையைக்‌ கண்டு, அதிலே 
வேறு வழியின்றித்‌ திளைத்தோ க்க ப வாழ்ந்து சாகின்ற 
வன்தான்‌ கலைஞனாகிய மனிதனும்‌. அவன்‌ விடுகின்ற மூச்சி 
லும்வாழ்க்கையின்‌ சாயல்‌ இருக்கும்‌; அவன்‌ பேசும்‌ பேச்சிலும்‌ 





டப டம தத்தத்‌ திலப்பதிகாரச்‌ செய்தி 





வாழ்க்கை எதிரொலிக்கும்‌; எழுதுகின்ற எழுத்திலும்‌ தீட்டும்‌ 
ஓவியத்திலும்‌ பாடும்‌ பாட்டிலும்‌ வாழ்க்கையை விட்டு அவ 
னால்‌ தப்பிவிட முடியாது. எங்கெங்கே அவன்‌ சிந்தனை நிலவு 
கின்றதோ அங்கங்கே வாழ்க்கையின்‌ ரெடி படரத்தான்‌ 
செய்யும்‌. 


எனவே, காவியத்தைக்‌ கவிஞன்‌ அருள்கின்றான்‌ என்‌ 
றால்‌,வாழ்க்கையை வடித்தெடுக்கிறான்‌ என்பது தானே பெறப்‌ 
படும்‌. கலை, வாழ்க்கையின்‌ மறு படி; கலை, வாழ்க்கையின்‌ 
நிழல்‌; கலை, வாழ்க்கையின்‌ எதிரொலி.........சுருக்கமாகச்‌ 
சொன்னால்‌, வாழ்க்கை இல்லாமல்‌ கலை இல்லை. 


கலையின்‌ எவ்வுரவிலும்‌ வாழ்க்கை இடம்‌ பெறும்‌ என்‌ 
றால்‌, வாழ்வின்‌ ஈல்லாக்கத்திற்கு ஏற்ற பிரசாரங்களைக்‌ கலை 
யில்‌ புகுத்துதல்‌ கூடாதா என்ற வினா எழும்‌. நேர்மையான 
கேள்வி. இதற்குரிய விடையினைச்‌ சிலம்போடு ஒட்டி நின்று 
காண்பதே இப்போது நாம்‌ மேற்கொள்ளவேண்டிய கடமை. 


இளங்கோவடிகள்‌ ஏன்‌ சிலப்பதிகாரத்தை க 
பலர்‌ பற்பல விதமாகக்‌ கூறுகின்றனர்‌. தமிழகத்தில்‌ வைதி 
கத்துக்கு இடம்‌ தேடித்‌ தருதற்காக எழுந்தது சிலம்பு என 
வும்‌, சாத்தன்‌ என்ற தெய்வ வழிபாட்டின்‌ மேம்பாட்டை நிலை 
காட்ட வந்தது இந்தக்‌ காப்பியம்‌ எனவும்‌ சொல்லும்‌ கூற்‌ 
றுக்களை யான்‌ கேட்டிருக்கின்றேன்‌;படித்தும்‌ இருக்கின்றேன்‌. 
மேற்குறித்த கருத்துக்களுக்கு மாறுபட்ட கொள்கைகளை 
வெளியிடுவாரும்‌ மிகப்‌ பலர்‌ உள்ளனர்‌ என்பது யாவரும்‌ 
அறிந்ததே. இவற்றுள்‌ ஏற்கத்தக்கது யாது என்பதைச்‌ 
எருக்கம்‌ ஆராய்வோமாயின்‌, இளங்கோவடிகளின்‌ நோக்‌ 
கம்‌ ஒருவாறு புலப்படக்கூடும்‌. 


ஏன்‌ எழுதினார்‌ 59 





வைதிக நெறி: 


முதற்கண்‌, இளங்கோவடிகள்‌ வைதிகத்தின்‌ தூதுவர்‌ 
என்பார்‌ கருத்தைக்‌ காணலாம்‌. 


கோவலன்‌ - கண்ணகி திருமணம்‌ நடந்த வகையினைக்‌ 
குறிக்குமிடத்து, 


மாமுது பார்ப்பான்‌ 
மறைவழி காட்டிடத்‌ 
தீவலம்‌ செய்வது 


(மங்கலம்‌: ௫௨-௫௩) 


ஆகிய வைதிகச்‌ சடங்கினை அமைத்துள்ளார்‌ இளங்கோவடி 
கள்‌. மேலும்‌ வஞ்சிக்‌ காண்டத்து நடுகற்‌ காதையுள்‌ மாடல 
மறையோன்‌ செங்குட்டுவனை நோக்கிக்‌ கூறுவனவாக 
இளங்கோவடிகள்‌ குறித்துள்ள 


வையங்‌ காவல்‌ 
பூண்டநின்‌ நல்யாண்டு 
ஐயைட்‌ திரட்டி 
சென்றதற்‌ பின்னும்‌ 
அறக்கள வேள்வி 
செய்யா தியாங்கணும்‌ 
மறக்கள கேள்வி 
செய்வோ யாயினை 
வானவர்‌ போற்றும்‌ 
வழிநினக்கு அளிக்கும்‌ 
நான்மறை மருங்கின்‌ 
.... கேள்விப்‌ பார்ப்பான்‌... 





i TTT 


60 சலப்பதிகாரச்‌ செய்தி 


ப ப ப ப 0 ப ப ப ட்ப ப்பட்ட 





- 5 


அருமறை மருங்கின்‌ 
அரசர்க்கு ஓங்கிய 

பெருநல்‌ வேள்வி 
நீசெயல்‌ வேண்டும்‌ 


(௩டுகல்‌: ௧௨௯-௧௭௮) 


என்னும்‌ வரிகள்‌ சிந்தனைக்கு உரியன. மாடலன்‌ கூற்றை 
ஏற்றுச்‌ செங்குட்டுவன்‌ உடனே மறைவேள்வி இயற்றுதற்‌ 
கான பணிகளை மேற்கொள்வதையும்‌ இளங்கோவடிகள்‌ 
குறித்துள்ளார்‌: 
மறையோன்‌ மறைநா 
உழுது வான்பொருள்‌ 
இறையோன்‌ செவிசெறு 
வாக வித்தலின்‌ 
வித்திய பெரும்பதம்‌ 
விளைந்துபதம்‌ மிகுத்துத்‌ 
துய்த்தல்‌ வேட்கையின்‌ 
சூழ்கழல்‌ வேந்தன்‌ 
நான்மறை மரபின்‌ 
ஈயநக்கெரி நாவின்‌ 
கேள்வி முடித்த 
கேள்வி மாக்களை 
மாடல மறையோன்‌ 
சொல்லிய முறைமையின்‌ 
வேள்விச்‌ சாந்தியின்‌ 
விழாக்கொள ஏவி 


(நடுகல்‌: ௧௮௭-௧௯௪) 


என்ற அடிகளின்‌ வாக்கால்‌ நான்மறை வேள்வியினைத்‌ தமிழ்‌ 


ஏன்‌ ஏழுதினார்‌ 6॥ 











வேந்தன்‌ ஏற்றதை--ஏற்குமாறு இளங்‌ கோ செய்‌ 
ததை -—- அறிகின்றோம்‌. 

மறை வழிப்பட்ட மணத்தை முதலிலும்‌ மறை வேள்வி 
யினை இறுதியிலும்‌ எடுத்து இயம்பியதோ டன்றி, ஆங்‌ 
காங்கே வடமொழி மறைக்‌ கோட்பாடுகளையும்‌ வழிபாடுகளை 
யும்‌ ஆசிரியர்‌ சுட்டிச்‌ செல்கின்றார்‌. இவற்றை யெல்லாம்‌ 
நோக்குவாருள்‌ மகிழ்வார்‌ சிலர்‌; நோவார்‌ சிலர்‌. ஆயின்‌; 
மகிழ்ச்சி நோதல்‌ இரண்டும்‌ விருப்பு வெறுப்புக்களின்பாற்‌ 
பட்ட செய்கைக ளாகும்‌. 


இளங்கோவடிகள்‌ நான்மறை நெறியினரு மல்லர்‌: 
அதனைப்‌ போற்றக்‌ கருதியவரு மல்லர்‌. அவர்‌ தாம்‌ கண்ட 
தமிழகத்தைக்‌ காவியம்‌ ஆக்கினார்‌; அவ்வளவே. 


அககானூற்றிலே தமிழகத்தின்‌ திருமணச்‌ சடங்கு 
விவரிக்கப்படுவதை யாவரும்‌ அறிவர்‌.*  அம்முறைக்கும்‌ 
சிலம்பிலே நாம்‌ காணும்‌ காட்சிக்கும்‌ நிரம்பிய வேறுபாடு 
உள்ளது. அங்கே கண்ட முது மகளிரை இங்கே காணோம்‌. 
இங்கே காணும்‌ மாமுது பார்ப்பானை அங்கே காண இயலாது, 
இன்னும்‌ பல வேறுபாடுகளையும்‌ காணுகின்றோம்‌. வேறுபட்ட 
வேத மணத்தை இளங்கோவே புகுத்தினாரா? மேலே குறித்த 
படி ஒரு சாரார்‌ இளங்கோ வேத நெறிக்கு ஆக்கம்‌ தேடவே 
இங்ஙனம்‌ செய்தார்‌ எனச்‌ சாதிப்பார்‌. அவர்‌ கொள்கை 
தவறுடையது. 

வைதிக நெறியில்‌ மணமுடிப்பார்‌ யாவர்‌? வைதிக 
மதக்‌ கோட்பாடுகளை ஏற்றுக்‌ கொள்பவர்கள்தாமே! பிறர்‌ 
கொள்ளமாட்டார்‌. கோவலன்‌ எச்சமயத்தான்‌? கொலைக்‌ 


களக்‌ காதையுள்‌, 





* அகும்‌. 88, 796, 


கணட SACS SEMEL CEE DEE TELE 


62 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





TT 


“சாவக நோன்பிகள்‌ 
அடிகள்‌ ஆதலின்‌ 
நாத்தூண்‌ ஈங்கையொடு 
நாள்வழிப்‌ படூஉம்‌ 
அடிசில்‌ ஆக்குதற்கு......” 


(கொலைக்களம்‌: ௧௮-௨0) 


என்ற வரிகள்‌ காணப்பெறுகின்றன. பகற்பொழுதே 
உணவுண்ணும்‌ சாவக நெறியினன்‌ கோவலன்‌ என்பது 
தெளிவாகின்றது. கோவலனுக்கும்‌ கண்ணகிக்கும்‌ கூடலில்‌ 
நிகழ்ந்த துயர்‌ அறிந்த அவர்தம்‌ பெற்றோர்‌ நிலையினைச்‌ சிலப்‌ 
பதிகாரம்‌ குறித்துள்ளது. இரு தாயரும்‌ உயிர்‌ நீத்தனர்‌. 
தந்தையர்‌ நிலை யாதாயிற்று? 


. கோவலன்‌ தாதை 
கொடுந்துயர்‌ எய்தி 
மாபெருந்‌ தானமா 
வான்பொருள்‌ ஈந்துஆங்கு 
இந்திர விகாரம்‌ 
ஏழுடன்‌ புக்காங்கு 
அந்தர சாரிகள்‌ 
ஆறைம்‌ பதின்மர்‌ 
பிறந்த யாக்கைப்‌ 
பிறப்பற முயன்று 
துறந்தோர்‌ தம்முன்‌ 
துறவி எய்தி 


(நீர்ப்படை: ௯0-௯௫) 


ன கோவலன்‌ தாதை. பெளத்த சமயத்‌ துறவிகள்‌ முன்‌ 
சென்று அம்மதத்‌ துறவி ஆயினன்‌ மாசாத்துவான்‌, 


என்‌ எழுதினார்‌ 63 














கண்ணகியைப்‌ பயந்த மாநாய்கன்‌ ஆசீவகத்‌ துறவி 
ஆயினன்‌. இதனைப்‌ பின்வரும்‌ வரிகள்‌ விளக்குகின்றன: 


கண்ணகி தாதை 
கடவுளாரர்‌ கோலத்து 
அண்ணலம்‌ யபெருந்தவத்து 
ஆசீ வகர்முன்‌ 
புண்ணிய தானம்‌ 
புரிக்தறங்‌ கொள்ளவும்‌...... 


(நீர்ப்படை: ௯௮-௧00) 


இவ்வரிகளால்‌ நாம்‌ உய்த்துணரவேண்டிய ஓர்‌ செய்தி 
உண்டு. இச்சொற்கள்‌ மாடல மறையோன்‌ ஆகிய வைதி 
கனால்‌ கூறப்பெறுவன. இச்‌ சொற்களிலே பிற சமயத்தவ 
ரைப்‌ பழிக்கும்‌ மனப்பான்மை ஒரு சிறிதும்‌ இல்லை என்பது 
கருதத்தக்கது. இளங்கோவடிகள்‌ வைதிக சமயப்‌ பாதிரி 
யாராக இருந்திருப்பா ராயின்‌, தம்‌ எழுத்தாணியை இயக்கும்‌ 
வகையிலேயே இவர்கள்‌ அனைவரையும்‌ முனிபுங்கவர்களாக்‌ 
கித்‌ தருப்பைப்‌ புல்லை ஏந்த வைத்திருக்கலாம்‌. அவ்வாறு 
செய்தனரா? இல்லையே! இத்தகைய மனம்‌ படைத்தவர்‌ 
மண நிகழ்ச்சியைக்‌ கூறும்போது வேண்டுமென்றே வேத 
நெறியை வலிந்து புகுத்தியிருப்பாரா என எண்ணிப்‌ பார்த்‌ 
தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு நீள நினைந்தால்‌, தம்‌ காலத்துக்கு 
- முன்னரே ஏற்பட்டுவிட்ட சடங்கினை இளங்கோவடிகள்‌ 
எடுத்து இயம்பியிருக்க வேண்டும்‌ என்ற முடிவே ஏற்படும்‌. 


“கோவலன்‌ குடியினரும்‌ கண்ணகி குடியினரும்‌ முதற்‌ 
கண்‌ வேதநெறி மேற்கொண்‌ டிருத்தல்‌ வேண்டும்‌; பின்னரே 
வாழ்வில்‌ வெறுப்பேற்பட்டபோது மாசாத்துவான்‌ பெளத்த 
கவும்‌ மாநாய்கன்‌ ஆசீவகனாகவும்‌ ஆகியிருக்க 


64. சலப்பதிகாரச்‌ செய்தி 





வேண்டும்‌'.-இவ்வாறு கொள்வோரும்‌ உளர்‌ '. துறவு மேற்‌ 
கொள்ள நினைந்த வைதிகர்கள்‌ வைதிக சந்நியாசம்‌ மேற்‌ 
கொண் டிருக்கலா மன்றோ? வேத நெறியினர்‌ விரித்‌ 
துரைக்கும்‌ நால்வகை ஆசிரமத்துள்‌ சந்நியாசமும்‌ உண்டு. 
எனவே, அவர்கள்‌ முதற்கண்‌ வைதிகரா யிருந்து துறவு மேற்‌ 
கொண்ட காலத்து வேற்றுச்‌ சமயங்களை நாடினர்‌ என்று 
கூறுதல்‌. பொருந்தாது. 


மேலும்‌, கோவலன்‌ மணத்தை வைதிக நெறியினதாக 
முதலிற்‌ கூறிய இளங்கோவடிகள்‌ அவனைச்‌ சாவக நோன்‌ 
பினனாகப்‌ பின்னர்க்‌ குறிக்கின்றார்‌. வைதிகத்தி லிருந்து எப்‌ 
போது மாறினான்‌? மாறுவதற்கு ஏதுவான எந்த வகையான 
நிகழ்ச்சியையும்‌ காணோம்‌! எனவே, 
போல்‌ சமயத்தையும்‌ 
கொள்வது பொருந்தாது. 


சட்டை மாற்றுவது 
அக்காலத்தவர்‌ மாற்றினர்‌ என்று 


இவ்விடத்தே ஏனைய பழந்தமிழ்க்‌ காப்பியங்களில்‌ 
உள்ள திருமணக்‌ காட்சிகளை நினைவூட்டுதல்‌ சாலப்‌ 
பொருத்த மாகும்‌. சீவக சிந்தாமணி சமண சமயக்‌ கருத்துக்‌ 
களைத்‌ தன்னகத்தே நிறைவுறப்‌ பெற்றுப்‌ பொலிவது. அதனை 
அருளிய திருத்தக்க தேவர்‌ சமண சமயத்தைப்‌ பரப்பும்‌ 
நோக்கமே உடையவர்‌. சிந்தாமணியின்‌ தலைவனாகிய சீவக 
நம்பி தான்‌ வாழ்ந்த வாழ்க்கையாலும்‌ பிறருக்குக்‌ காட்டிய 
வழியாலும்‌ சமண சமயத்தையே போற்றினான்‌. அந்‌ நம்பி 
யின்‌ வாழ்வையும்‌ வழியையும்‌ வகுத்துரைக்கும்‌ அக்‌ காப்பி 
யத்துள்‌ வரும்‌ சில திருமணக்‌ காட்சிகளை இங்கே காணலாம்‌. 
காந்தருவதத்தையைச்‌ சீவகன்‌ ஏற்ற திருமணச்‌ சடங்கினைச்‌ 
சொல்லப்‌ புகுந்த திருத்தக்கதேவர்‌, 





1 திரு. மார்க்கபக்து சர்மா வரைந்துள்ள எலப்பதிகார ரசனை 
என்ற நூலைக்‌ காண்க. 


என்‌ எழுதினார்‌ 65 





இன்னியம்‌ முழங்கி ஆர்ப்ப 
சஈண்டெரி திகழவேதம்‌ 

அன்னினர்‌ பலாசிற்‌ செய்த 
துடுப்பின்றெய்‌ சொரிந்துவேட்ப 

மின்னியல்‌ கலச நன்னீர்‌ 
சொரிந்தனன்‌ வீரனேற்றான்‌...... 


(சிந்‌: ௮௩௪) 


என்று குறித்தார்‌. வேத நெறிப்பட்ட அந்தணர்கள்‌ நெய்‌ 
சொரிந்து வேத மந்திரங்கள்‌ ஓதி வளர்த்த தீ முன்னர்ச்‌ 
சீதத்தன்‌ நீர்‌ சொரிந்து காந்தருவதத்தையைச்‌ சீவகனுக்குத்‌ 
தந்த காட்சிதான்‌ இங்கே காணப்படுகின்றது. கனகமாலை 
யார்‌ இலம்பகத்துள்ளும்‌ தீ வளர்த்துத்‌ திருமணம்‌ செய்த 
காட்சி (௧௬௮௭) வருகின்றது. சுரமஞ்சரியைச்‌ சீவகனுக்கு 
மணம்‌ செய்துகொடுத்தவன்‌ குபேரதத்தன்‌. அவன்‌ சுரமஞ்‌ 
சரிக்குக்‌ கொடுத்த சீதனம்பற்றிக்‌ குறிப்பிடும்போது “எரி 
அழல்முன்னர்‌ நேர்ந்தேன்‌ என்மகட்கு (௨0௭௯) என்று 
காணப்படுகின்றது. இங்கே குறித்த மறைகெறிப்பட்ட 
திருமண நிகழ்ச்சிகள்‌ மிக விரிவாக இலக்கணையார்‌ இலம்‌ 
பகத்துள்ளே பேசப்படுகின்றன. வேத கெறியுணர்ந்து திளைத்த 
அந்தணர்‌ தருப்பை முதலியவற்றாற்‌ காப்பிட்ட மணற்பரப்‌ 
பிலே நெய்விட்டு வளர்த்த நெருப்பின்‌ முன்னிலையில்‌ 
திருமணம்‌ ௩டத்தியதையே திருத்தக்கதேவர்‌ கூறுகின்றார்‌. 


சீவக சிந்தாமணி போலவே பெருங்கதையும்‌ சைன 
காவியமே. அதன்கண்‌ காணப்படும்‌ ஒரு திருமணக்‌ காட்சி 
யையும்‌ இங்கே காணலாம்‌. வாசவதத்தைக்கும்‌ உதயண 
னுக்கும்‌ நிகழ்ந்த திருமணம்‌ மிக விரிவாகக்‌ கொங்குவேளி 
ரால்‌ பேசப்படுகின்றது. நன்முழுத்தம்‌ இதுவெனக்‌ குறிப்‌ 
போர்‌ தீ வளர்க்கும்‌ நேரம்‌ வந்தது எனக்‌ கூறினர்‌; அப்போது 


அ 





ரா... இன்பக்‌ செய்தி 


அறுதொழில்‌ முத்தீ 
அருந்துறை போகிய 
மறைநவில்‌ காவின்‌ 
மரபியல்‌ அந்தணன்‌ 
பல்பூம்‌ பந்தருள்‌ 
செல்வம்‌ கிறக்கும்‌ 
இருநிலத்து இலக்கணம்‌ 
இயற்பட நாடி 
வெண்மணல்‌ நிரப்பம்‌ 
கொளீஇக்‌ கண்ணுறப்‌ 
புண்ணியப்‌ பலாசின்‌ 
கண்ணிறை சமிதை 
மக்குறிக்‌ கூட்டத்து 
உட்பட ஓக்கி 
ஆற்றாச்‌ செந்தீ 


(௨௪௬௨-௨௪௭௯) 
என்று கொங்குவேளிர்‌ கூறுகின்றார்‌. இதன்மேலும்‌ விவரிக்‌ 
கப்படுகின்ற மணச்‌ சடங்கு நிகழ்ச்சிகளில்‌ வேத நெறிக்கு 
இயைந்த கருத்துக்களும்‌ காட்சிகளும்‌ உள்ளன. 


சிந்தாமணி, பெருங்கதை ஆகிய இரண்டும்‌ சைன 
காவியங்கள்‌; சைன சமய மேன்மையைப்‌ பரப்புதற்கென்றே 
எழுந்தன எனக்‌ கூறினும்‌ தவறில்லை. அப்‌ பெருநூல்கள்‌ 
இரண்டினும்‌ பேசப்படுகின்ற திருமண நிகழ்ச்சிகள்‌ சிலப்‌ 
பதிகார நிகழ்ச்சியையே பெரும்பாலும்‌ ஒத்துள்ளன. 


இக்‌ நிலையில்‌ காம்‌ கொள்ளத்தக்க முடிவு இதுதான்‌: 
எச்சமயத்தவரும்‌ திருமண நிகழ்ச்சியைப்‌ பொறுத்தவரை 
யில்‌ மாமுது பார்ப்பானின்‌ மறைவழியினையே மேற்கொண் 
டிருக்க வேண்டும்‌. அல்லது, எச்சமயத்தவரும்‌ ஏற்குமாறு 





ஏன்‌ எழுதினார்‌ 67 


அமைந்த ஏதோ ஒரு மறை நெறி இருந்திருக்கலாம்‌. அல்‌ 
லது, வைதிக நெறியினரே அவவச்‌ சமயத்தவர்க்கு ஏற்ற 
படி. நடந்திருக்க வேண்டும்‌......... எங்ஙன மாயினும்‌ இளங்‌ 
கோவடிகள்‌ வேத வழக்காற்றைப்‌ பரப்பவே சிலம்பினை யாத்‌ 
தார்‌ என்று கொள்ளுதல்‌ எவ்வாற்றானும்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ 
தக்கதன்று. 

“மணவினைச்‌ சடங்கு கிடக்கட்டும்‌; வேத வேள்விக்கு 
என்ன சொல்லமுடியும்‌' என வினவலாம்‌. அந்‌ நிகழ்ச்சியா 
லும்‌ இளங்கோவடிகள்‌ தம்‌ கருத்தைக்‌ கூறினார்‌ என்றல்‌ 
பொருந்தாது. எங்ஙனம்‌? 


மதுரைக்‌ காண்டத்தின்‌ முதற்கண்‌ உள்ள காடுகாண்‌ 
காதையுள்‌ எரி ஓம்பும்‌ வேதியன்‌ ஒருவன்‌ வருகின்றான்‌. 
அவனிடமிருந்து கவுந்தி முதலான மூவரும்‌ மதுரைக்குச்‌ 
செல்லும்‌ வழியைக்‌ கேட்டு அறிகின்றனர்‌. அவன்‌ அவர்‌ 
களுக்கு மூன்று வழிகள்‌ கூறுகின்றான்‌. இடப்பக்கத்‌ தமைந்த 
வழிபற்றிச்‌ சொல்லும்‌ வரிகளிற்‌ சில நாம்‌ அறியத்‌ தக்கன. 


விண்ணோர்‌ ஏத்தும்‌ 
வியத்தகு மரபின்‌ 
புண்ணிய சரவணம்‌ 
பவகர ரணியோடு 
இட்ட சித்தி 
எனும்பெயர்‌ போகி 
விட்டு நீங்கா 
விளங்கிய பொய்கை 
மூட்டாச்‌ சிறப்பின்‌ 
மூன்றுள ஆங்குப்‌ 
புண்ணிய சரவணம்‌ 
பெரருந்துவி ராயின்‌ 





68 இலய்பதிகாரச்‌ செய்தி 
விண்ணவர்‌ கோமான்‌ 
விழுநூல்‌ எய்துவிர்‌ 
பவகா ரணிபடிந்து 
ஆடுவி ராயின்‌ 
பவகா ரணத்திற்‌ 
பழம்பிறப்‌ பெய்துவிர்‌ 


இட்ட சித்தி 
எய்துவி ராயின்‌ 
இட்ட சித்தி 


எய்துவிர்‌ நீரே 
(காடுகாண்‌: ௯௨-௧0௩) 


என்று பலவாறு கூறுகின்றான்‌ அம்மறையவன்‌. “அருமறை 
மருங்கின்‌ ஐந்தினும்‌ எட்டினும்‌ வருமுறை எழுத்தின்‌ மந்தி 
ரம்‌ இரண்டும்‌' பெரியன எனக்‌ கருதிப்‌ போற்றும்‌ வேதிய 
னின்‌ சார்பினர்‌ அல்லர்‌ இளங்கோவடிகள்‌. அவன்‌ சார்பின 
ராயின்‌ அன்னவனுக்கு மறுப்புரை நிகழ்த்த மாட்டார்‌. 
ஆயின்‌, அவன்‌ கூற்றுக்களைக்‌ கவுந்தியடிகளைக்‌ கொண்டு 
மறுக்கின்றார்‌: 
மாமறை யோன்வாய்‌ 
வழித்திறங்‌ கேட்ட 
காவுந்தி ஐயைஒர்‌ 
கட்டுரை சொல்லும்‌ 
“நலம்புரி கொள்கை 
நான்மறை யாள 
பிலம்புக வேண்டும்‌ 
பெற்றிஈங்‌ கில்லை 
(காடுகாண்‌: ௧௫0-௧௫௩) 


எனப்‌ பொதுப்பட முதற்கண்‌ மறுக்கின்றார்‌. பின்னர்‌ அவன்‌ 





ஏன்‌ எழுதினார்‌ 69 





கூறிய ஒவ்வொரு பொய்கை பற்றியும்‌ அருக சமய நெறிப்‌ 
படி மறுப்புரைக்கின்ளார்‌: 
கப்பத்து இந்திரன்‌ 
காட்டிய நூலின்‌ 
மெய்ப்பாட்‌ டியற்கையின்‌ 
விளங்கக்‌ காணாய்‌ 


(காடுகாண்‌: ௧௫௪-௧௫௫) 


என்று சொல்லிப்‌ புண்ணிய சரவணப்‌ பொய்கை மூழ்க 
வேண்டாமை சுட்டுகின்றார்‌. அருகதேவன்‌ அருளிய பரமாக 
மம்‌ போதும்‌ என்பது அவர்‌ துணிபு. இனி, இவவண்ணமே 
பவகாரணி, இட்ட சித்தி ஆகிய பொய்கைகளிலும்‌ மூழ்க 
வேண்டுவ தில்லை எனக்‌ குறிக்கிறார்‌: 
இறந்த பிறப்பின்‌ 
எய்திய எல்லாம்‌ 
பிறந்த பிறப்பிற்‌ 
காணா யோகீ 
(காடுகாண்‌: ௧௫௬-௧௫௭) 
எனவும்‌, 
வாய்மையின்‌ வழாது 
மன்னுயிர்‌ ஓம்புகர்க்கு 
யாவதும்‌ உண்டோ 
எய்தா அரும்பொருள்‌ 
(காடுகாண்‌: ௧௫௮-௧௫௯) 


எனவும்‌ வரும்‌ அடிகள்‌ ஆராயத்‌ தக்கன. தாம்‌ வரைய 
மேற்கொண்ட கதைக்கு நேரடியான தொடர்பு எதுவுமில்லா 


70... சிலப்பதிகாரக்‌ செய்தி 





ஒரு நிகழ்ச்சியினைக்‌ கூறவந்த இடத்தில்‌ ஒரு மறையவனைப்‌ 
படைத்து அவன்‌ பேசும்‌ மந்திர நம்பிக்கைக்‌ கூற்றுகளை 
மறுத்துரை பேசும்‌ பொறுப்பைக்‌ கவுந்தியடிகளுக்கு ஆக்‌ 
கும்‌ அடிகள்‌ வைதிகக்தின்‌ தூதுவராக இருக்க முடியுமா? 
முடியாது. 


்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ வேத வேள்வி செய்தனன்‌ என்‌ 

பதால்‌ இளங்கோ அதனைக்‌ கூறினார்‌ என்று கொள்வதே 
நேர்மையாகும்‌. “சேரன்‌ செங்குட்டுவன்‌ என்பவன்‌ வரலாற்‌ 
றில்‌ யாண்டும்‌ இல்லாதவன்‌ ; அவனுக்கு இளங்கோ என்ற 
இளவலும்‌ இல்லை' என்று ஆராய்ந்து முடிவு சொல்வாரும்‌ 
உளர்‌.* பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி போன்ற பண்‌ 
டைத்‌ தமிழ்‌ வேந்தர்‌ வேத வேள்வி செய்யும்‌ வழக்கத்தை 
மேற்கொண்டிருந்தனர்‌ என்பதை அறிந்திருந்த சிலப்பதிகார 
ஆசிரியர்‌ தாம்‌ படைத்த” செங்குட்டுவன்மாட்டு அவ்‌ வழக்‌ 
கத்தினை ஏற்றினார்‌ என்று இவ்வாராய்ச்சியாளர்கள்‌ அமைதி 
காணலாம்‌. 


சாத்தன்‌ வழிபாடு 


இனி, சாத்தன்‌ வழிபாட்டினை ஏன்‌ கூறினார்‌? அவர்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ அவ்‌ வழிபாடு இருந்தது; கூறினார்‌. 
அவ்வளவே. அது பெரிதென்றோ சிறிதென்றோ தீர்ப்புக்‌ 
கூறும்‌ பொறுப்பினை இளங்கோ ஏற்றுக்கொள்ள வில்லை. 
“சிலப்பதிகார காலத்தில்‌ வடநாட்டுக்‌ கலைகள்‌ கலந்துவிட்‌ 
டமையால்‌ இச்‌ சாத்தன்‌ வணக்கம்‌ சான்றோரால்‌ எண்ணப்‌ 








2 திரு ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌ வரைந்த உரைப்‌ பதப்‌ 


பின்‌ மதிப்புசையாக உள்ள இரு. வையாபுரிப்‌ பிள்ளையவர்‌ 
களின்‌ கூற்றுக்களும்‌ பச்சையப்பச்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பபேரர௪ 
ட்ப இரு. வெ. ௪. சுப்பிரமணிய ஆச்சாரியார்‌ அவர்களின்‌ 
தா௮ கழுத்துக்களும்‌ காண்க, 


க அய கயவன்‌. 


த என்‌ எழுதினார்‌ 71 


படாததாய்ப்‌ புறமாயிற்று'--என ஒரு பேராசிரியர்‌ குறிக்கின்‌ 
றார்‌.” அது சிறிது என்று சான்றோரின்‌ புறக்கணிப்‌ 
பால்‌ ஒதுக்கப்பட்ட தாயின்‌ இளங்கோவடிகள்‌ ஏன்‌ கூறு 
கின்றார்‌? அவ்‌ வழிபாட்டினை மாண்பற்றதாகக்‌ குறிக்காமல்‌, 
அதனாலும்‌ வியத்தகு நிகழ்ச்சிகளை யன்றோ விரித்துக்‌ காட்டு 
கின்றார்‌! அச்‌ சாத்தன்‌ வழிபாடு செய்த தேவந்தி ஆவேச 
முறுகின்றாள்‌; ஆவேசமாக வந்த சாத்தனின்‌ சொற்படி மாடல 
மறையோன்‌ தன்‌ கரக நீரை மூன்று சிறுமியர்மீது தெளிக்‌ 
கின்றான்‌. அச்‌ சிறுமியர்‌ பழம்‌ பிறப்பின்‌ உணர்ச்சி பெற்று 
அரற்றுகின்றனர்‌. அவர்கள்‌ கோவலன்‌ கண்ணகியரின்‌ 
தாயரும்‌, மாதரியும்‌ ஆவர்‌. இத்தகைய வியப்பான நிகழ்ச்சி 
களுக்குக்‌ காரணமாகக்‌ காட்டப்பெறுவது சாத்தன்‌ வழிபாடு. 
இதனைச்‌ சான்றோர்‌ புறக்கணித்தது என்று ஏன்‌ கொள்ளு 
தல்‌ வேண்டும்‌ ? 

மேலும்‌, அப்பேராசிரியர்‌ கூற்றுப்படி நோக்கினால்‌ இப்‌ 
புன்னெறி தொலைந்ததற்குக்‌ காரணம்‌ வடநாட்டுக்‌ கலைகள்‌ 
கலந்தமையே ஆகிறது. வடநாட்டுக்‌ கலைகள்‌ என்பது 
கான்மறை வேள்வி நெறிப்பட்ட வைதிகம்தான்‌. அந்த 
வைதிகத்தைப்‌ பரப்பிய மாடலன்‌ வாயிலாகவே சாத்தன்‌ 
தன்‌ செயலை நடத்துகின்றான்‌.மேலும்‌,தேவந்தி யார்‌?'பீடன்று' 
என்ற தமிழ்ச்‌ சொல்லைக்‌ கண்ணகிபாற்‌ கேட்கும்‌ பேறு 
பெற்ற வேதியப்‌ பெண்தானே ! 


௩ம்‌ கருத்தை இலக்கியத்திலே திணிப்பது பொருந்தாத 
வழக்கமாகும்‌. இளங்கோவடிகள்‌ தாம்‌ கண்ட தமிழ்ச்‌ 
சமுதாய வாழ்க்கையை அப்படியே தருகிறார்‌. சிறியது பெரி 
யது, இழிந்தது உயர்ந்தது என்ற தீர்ப்புக்‌ கூறும்‌ விருப்பம்‌ 
அவருக்கு இல்லை. 





2 திரு. வி. ரா. இராமச்சந்திர தீட்சிதர்‌. 





75- சலப்பதிகாரச்‌ செய்தி 





சமயப்‌ பூசலும்‌ பிணக்கும்‌ 

இளங்கோவடிகள்‌ தீட்டிய சிலப்பதிகார காலத்தில்‌ 
எல்லாச்‌ சமயங்களும்‌ தமிழகத்தில்‌ உலவின. சிலம்புக்‌ 
காலம்‌ ஒரு மாறுகாலம்‌ (Transition Period). சங்ககாலச்‌ 
சமுதாயத்தில்‌ இறை வழிபாடு உண்டு; ஆனால்‌ நிறுவன 
வடிவான சமயம்‌ (Institutional Religion) இருந்ததாகச்‌ 
சொல்ல இயலாது. இத்தகைய தமிழகத்தில்‌ நெடுங்காலத்‌ 
துக்கு முன்னரே வைதிகம்‌ படையெடுத்தது. பினனர்ச 
சமண, பெளத்தங்கள்‌ புகுந்தன. வேறு பல சிறு வழிபாடு 
களும்‌ இடம்பெற்றன. சமயம்‌ என்று நிறுவனமாகின்றதோ 
அன்றே மந்திர மாயங்களும்‌ இடம்பெற்றே தீரும்‌. அந்த 
நிலையில்‌ மக்கள்‌ அற்புத நிகழ்ச்சிகளை ஈம்புவர்‌; போற்றுவர்‌. 
இத்தகைய சமுதாயம்‌ சமரசமான ஒருமைப்பாட்டுடன்‌ இருந்‌ 
தால்‌ நல்லது; பெரும்பாலும்‌ இருக்கமுடியாது. ஒருமைப்‌ 
பாட்டுரிமை மறைந்தால்‌ சமயப்‌ பூசலும்‌ பிணக்கும்‌ பெருகும்‌. 
இவற்றின்‌ பெருக்கத்தையே இடைக்காலத்‌ தமிழகம்‌ கண்‌ 
டது. இப்பிணக்கால்‌ வரக்கூடிய இழிவுகளை இளங்கோவடி 
உ கள்‌ எதிர்பார்த்திருக்கக்‌ கூடும்‌. ஆகையால்தான்‌ பல்வேறு 
"| சமயத்தவர்களையும்‌ ஒப்பப்‌ புகழ்ந்து போற்றுகின்றார்‌. மாட 
(லன்‌ பெளத்தர்களையும்‌ ஆசீவகரையும்‌ மதிப்புடன்‌ குறிப்‌ 
(பதும்‌, வழிகூறிய மறையவனைக்‌ கவுந்தியடிகள்‌ “நலம்புரி 
(கொள்கை நான்மறையாளன்‌' எனப்‌ போற்றுவதும்‌ பொரு 
'ளற்ற நிகழ்ச்சிகள்‌ அல்ல. அடிப்படையில்‌ நல்ல நோக்‌ 
கோடு நின்று “காமுறு தெய்வம்‌ கண்டு அடிபணியும்‌ 
(உரிமை யாவர்க்கும்‌ உண்டு என்பதே இளங்கோவடிகளின்‌ 
“கருத்தாகும்‌. இந்‌ நடுவுநிலைமை பிறழ்வதால்‌ ஏற்படும்‌ 
an சாத்தனாரின்‌ மணிமேகலை புலப்படுத்துகின்றது. 
சமயப்‌ பூசல்‌ கூடாது என்ற எச்சரிக்கை விடுப்பது சிலப்பதி 
வட. அந்த எச்சரிக்கையினைப்‌ புறக்கணித்த தமிழகம்‌ 

பட்ட அல்லல்‌ தெரியுமே ! ஃ 


ஏன்‌ எழுதினார்‌ 73 








சமயத்‌ துறையில்‌ இளங்கோவடிகள்‌ தமக்கென ஒரு 
நெறி அற்றவர்‌ அல்லர்‌. அவர்‌ சமண 'நெறியினர்‌; ஆயி 
னும்‌ அதனை வெளிப்படையாகக்‌ கூறாது போயினமை பெரி 
தும்‌ கருதத்‌ தக்கது. தம்மை மறந்து சில குறிப்புத்‌ தந்துள்‌ 
ளார்‌ எனினும்‌, பொதுமையே பெரிதும்‌ பேணுகின்றார்‌. ஏன்‌? 
தமிழகத்தின்‌ நல்வாழ்வே அவர்‌ நோக்கம்‌. சமயப்‌ பூசலுக்‌ 
குத்‌ தமிழகம்‌ இடம்‌ தருத லாகாது என்ற பேராவல்‌ படைத்‌ 
தவர்‌ அப்பெருந்தகையாளர்‌. 

தன்‌ சமயப்‌ பற்றில்‌ உரிமையும்‌ பிற சமயத்தவரோடு 
இனிய உறவும்‌ கொண்டு, ஒரே தமிழினத்தவராக வாழ்தல்‌ 
வேண்டும்‌. இதுவே இளங்கோவடிகள்‌ சமயத்‌ துறையினர்க்‌ - 
குத்‌ தம்‌ காவிய வாயிலாகத்‌ தெரிவிக்கும்‌ செய்தி. 

சமணமும்‌ சிலம்பும்‌ 

நாம்‌ ஏற்கெனவே குறித்துள்ளபடி எந்தக்‌ கலைஞனும்‌ 
வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவ னல்லன்‌. அவன்‌ தான்‌ 
காணும்‌ வாழ்க்கையைச்‌ சித்தரிக்கும்போது தன்னை அறியா 
மலே தான்‌ ஈம்பும்‌ தத்துவத்தையும்‌ வெளியிடக்‌ கூடும்‌. 
வேண்டாம்‌ என்று அவன்‌ தீவிரமாக நினைத்தாலும்‌ அந்தத்‌ 
தத்துவம்‌ அவனையும்‌ மீறி வெளிவந்துவிடுவ துண்டு. இக்‌ 
கருத்து இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள்‌ உடன்பட்ட தாகும்‌. 
இக்‌ கருத்தின்‌ வழி இளங்கோவடிகளின்‌ சிலம்பினை நோக்கி 
னால்‌, தம்மை மறந்து தம்‌ சமயக்‌ கோட்பாட்டை வெளிப்‌ 
படுத்துவதை அறியலாம்‌. மேலும்‌, தம்‌ சமயக்‌ கருத்துக்‌ 
களைப்‌ புலப்படுத்துதற்கே கவுந்தியடிகளைப்‌ படைத்தனர்‌ 
என்று கொள்வதிலும்‌ தவறு இல்லை. 

சைனத்தைப்‌ பரப்புவது அவர்‌ நோக்கமாயின்‌, சாத்த 
னாரைப்‌ போலப்‌ பிற சமயங்களைப்‌ பழித்து, தம்‌ கோள்‌ 
நிறுவியிருக்கலாம்‌. அங்ஙனம்‌ அவர்‌ செய்யவில்லை என்‌ 
பதே இளங்கோவடிகள்‌ தமிழகத்துக்கு விடுத்த எச்சரிக்‌ 
கையை வலிமையுடைய தாக்குகின்றது. 





டர த்தர சிலப்பதிகாரச்‌ செய்தி 





சமணர்கள்‌ தமிழ்‌ மொழிக்குச்‌ செய்த நற்பணிகள்‌ பல 

வாகும்‌. இசை முதலான நுண்கலைகள்‌ மனித வாழ்வை 
இழிநிலைப்‌ படுத்தும்‌ என்ற கருத்தால்‌, அத்தகு நுண்கலைகளை 
மறைத்தனர்‌, அழித்தனர்‌ என்பது சமணர்‌ களுக்கு யாண்டும்‌ 
ஏற்படும்‌ ஒரு பழிப்புரையாகும்‌. இளங்கோவடிகளும்‌ நுண்‌ 
கலைகளின்‌ தீய விளைவுகளைப்‌ புலப்படுத்துமாற்றான்‌ சமணர்க 
குச்‌ சிறப்பு நல்கவே சிலப்பதிகாரம்‌ இயற்றினர்‌ என்ற வியத்‌ 
தகு “ஆய்வுரை' பேசப்படுதலை ஒருகால்‌ கேட்க நேர்ந்தது. 
நுண்கலைப்‌ பயிற்சியும்‌ அதன்பால்‌ ஈடுபாடும்‌ கொண்ட 
கோவலன்‌ ஆடல்‌ பாடல்‌ அழகு என்ற கலைகளின்‌ வடிவான 
மாதவிமாட்டு மனம்‌ பறிகொடுத்தமையால்‌ ஏற்பட்ட அவ 
லமே சிலப்பதிகாரம்‌ என்றும்‌, மறைமுகமாக இக்கருத்தினை 
ஊட்டிச்‌ சமணத்தை நிலைநாட்டுவதே ஆசிரியர்‌ கருத்து என்‌ 
றும்‌ அவ்வாராய்ச்சியாளர்‌ விரிவுரை கூறி விளக்கினார்‌! 
நுண்கலை எதிரியாக இளங்கோவடிகளை ஆக்குவதில்‌ அவ்‌ 
வறிஞர்க்கு ஏற்பட்ட ஆவல்‌, அடிப்படை ஆதாரமற்றுத்‌ 
தவிக்கின்றது. *இசைக்‌ கலையின்‌ எதிரி' இளங்கோவடிகள்‌ 
வரிப்பாடல்களை இயற்றுவாரா? நுண்கலையின்‌ உருவகமாகிய 
“மாதவியின்‌ எதிரி'யான இளங்கோ அவளை வானுற ஏத்திப்‌ 
புகழ்வாரா? முதலிலும்‌ முடிவிலும்‌ இசை, நாடக மயமாகவே 
நூலை ஆக்கியிருப்பாரா? அரங்கின்‌ அமைப்பு, ஆடலரசியின்‌ 
இயல்பு, இசையாசிரியன்‌ இலக்கணம்‌ ............ என்றின்ன 
சிறப்பியல்புகளோடு மட்டுமோ சிலம்பு நிற்கின்றது ! இருந்து 
இறந்துபோன தமிழர்‌ இசைக்‌ கருவியாகிய யாழ்‌ விபுலா௩ந்‌ 
தர்‌ வாயிலாக உருவாவதற்கு “இசையின்‌ எதிரி” இளங்கோ 
வடிகள்தாமே காரணம்‌! -- தமிழகத்தின்‌ நல்வாழ்வு கருதி 
இசை முதலான நுண்கலைகளைப்‌ போற்றியது இளங்கோவின்‌ 
இலக்கியம்‌. இதனை நிறைவேற்றுவதில்‌ இளங்கோவின்‌ சம 
யம்‌ குறுக்கிடவில்லை. இதுவே இலக்கிய ஆசிரியரின்‌ 
௩டுவு பிறழாத ௩ன்னெஞ்சை விளக்குகின்றது. 


3 
இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ 


“வாழ்க்கை பலதிறப்பட்ட கூறுகள்‌ உடையது. பலவா 
கிய அக்‌ கூறுகளில்‌ ஒன்றோ பலவோ ஆகிய வாழ்க்கைப்‌ 
பகுதிகளை எடுத்து விளம்புவதே கலைஞனின்‌ குறிக்கோளாக 
அமைகின்றது. எனவே, வாழ்க்கையை விளம்ப முனைகின்ற 
பொழுது தன்னிடத்து வாழ்க்கை எவ்‌ வெண்ணத்தை 
எழுப்பியுள்ளது என்பதை வெளிப்படையாகவோ, மறைமுக 
மாகவோ, குறிப்பாகவோ தெரிவிக்காமல்‌ தப்பமுடியாது. 
தான்‌ எழுத நினைக்கும்‌ கதையினைக்‌ குறிப்பிட்ட சில கொள்‌ 
கைகளையோ, கருத்துக்களையோ வெளியிடுதற்கான சாதன 
மாக்குவதுபற்றிக்‌ கனவுகூடக்‌ காணாமல்‌ இருக்கலாம்‌; 
எனினும்‌, எந்தக்‌ கதைகளிலும்‌ சில கொள்கைகளும்‌ கருத்‌ 
துக்களும்‌ இடம்பெற்றே தீரும்‌. மிக எளிய கதைகூட இக்‌ 
கருத்துவழி நின்று ஆராயப்படுமாயின்‌, உறுப்பினர்களிட 
மும்‌ நிகழ்ச்சிகளிலும்‌ தெளிவாகக்கூடிய அறவுண்மைகள்‌ 





76 சிலப்பதிகாரச்‌ செய்தி 


மீ 





இருப்பதைக்‌ காட்டிவிடும்‌. எனவே, இந்த அளவிலேனும்‌ 
ஒவ்வொரு புனைகதையும்‌--எவ்வளவு நொய்ம்மை யடையதா 
யினும்‌--உலக வாழ்வு பற்றிய ஒரு தீர்ப்பினை அடிப்படை 
யாகக்‌ கொண்டே எழுந்திருக்கும்‌ எனலாம்‌. பொதுப்படை 
யாகவுள்ள பல கோட்பாடுகளையும்‌, பருமையான நிலையி 
லுள்ள பொதுவான வாழ்க்கைத்‌ தத்துவத்தையும்‌ தருவதே 
புனை கதைகளின்‌ அடிப்படையாக இருப்பதைக்‌ காணலாம்‌. 
க்கக்‌ மிகப்‌ பெரிய புனைகதை ஆசிரியர்கள்‌ யாவரும்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றிய சிந்தனையாளர்க ளாகவும்‌, அவ்வாழ்‌ 
வினை ஊன்றி நோக்குபவர்க ளாகவுமே இருந்திருக்கின்றனர்‌. 
மக்களைப்‌ பற்றிய பண்பாராய்ச்சியும்‌ உலகை நிகழ்த்தும்‌ 
எழுச்சி,உணர்வு, வெறிகளின்‌ தெளிவும்‌ நீடு நிலவுகிற உண்‌ 
மைகள்‌, அனுபவ முதிர்ச்சியில்‌ கண்ட சிக்கல்கள்‌ ஆகிய 
வற்றைத்‌ தெளிவுறக்‌ காட்டும்‌ பண்பும்‌ _— யாவும்‌ ஒருங்கு 
இணைந்து ஆசிரியர்கள்‌ உலகைப்‌ பற்றிக்‌ கருதிய கருத்துக்கு 
ஓர்‌ அறவழிப்பட்ட நிலைக்களனை அளித்துவிடுகின்றன. 
அறிவுநெறி நிற்கும்‌ எந்த வாசகனும்‌ இந்த அறத்தின்‌ அடிப்‌ 
படையைப்‌ புறக்கணித்துவிட முடியாது. புனை கதைகளிலே 
வாழ்க்கைத்‌ தத்துவம்‌ எவ்வளவு இன்றியமையாதது என்‌ 
பதை நாம்‌ எப்படி உணரலாம்‌? ஏதேனும்‌ ஒரு சிறந்த புனை 
கதையைப்‌ பற்றி ஆராய்ந்து அளவளாவத்‌ தொடங்கினால்‌, 
சிறிது நேரத்திற்‌ கெல்லாம்‌ வாழ்க்கையைப்‌ பற்றியே அலசி 
ஆராய்ந்துகொண்‌ டிருக்கிறோம்‌ என்பதை அறிய நேரிடுவதி 
லிருந்து இப்‌ பேருண்மையினை நாம்‌ தெளிவாக அறியலாம்‌. 
[ஷேக்ஸ்பியரின்‌ நாடகத்‌ திறனாய்வின்‌ மிகப்‌ பெரும்பகுதி 
மானிட வாழ்க்கைத்‌ திறனாய்வாகவே அமைகிறது. ஏனெ 
னின்‌ ஷேக்ஸ்பியரின்‌ நாடகப்‌ படைப்புகள்‌ வாழ்க்கையின்‌ 
பல்லாயிரக்‌ கணக்கான பகுதிகளைத்‌ தொட்டு உறவாடிச்‌ 
செல்கின்றன என்று பேராசிரியர்‌ மெளல்டன்‌ குறிப்பிடுவது 


கருதத்‌ தக்கது] -ஹட்சன்‌, 











இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ தபம்‌ 77 


இளங்கோவடிகளின்‌ சமயநெறி 


மேலே விவரித்த கருத்துவழி நின்று சிலப்பதிகாரச்‌ 
செய்யுளை ஊடுருவி நோக்கின்‌, வாழ்க்கைபற்றி இளங்கோ 
வடிகள்‌ யாது கருதினார்‌ என்பது தெளிவாகப்‌ புலப்படும்‌. 
இக்‌ கட்டுரையின்கண்‌ சமயவாழ்க்கை பற்றிய கருத்துக்களை 
மட்டிலும்‌, சிலப்பதிகாரக்‌ கதையில்‌ உள்ளவாறு காணலாம்‌. 
சங்க காலத்தை அடுத்து நிலவிய நிலைமையினை உருவாக்க 
நினைந்தார்‌ அப்பெருந்தகை. தமிழினம்‌ என்றென்றும்‌ பெரு 
மிதம்‌ உறுதற்‌ கேற்ற வண்ணம்‌ சிலம்பின்‌ வென்ற சேயிழை 
யின்‌ கதையைச்‌ செப்பினார்‌. தமிழக வாழ்வினை உருவாக்‌ 
கும்‌ வகையில்‌ தமிழினத்தின்‌ நல்வாழ்வுக்கு வழிகோல 
வேண்டும்‌ என்பதே இளங்கோவடிகளின்‌ எண்ணம்‌; “தன்‌ 
கோள்‌ நிறுவுதல்‌” அவர்‌ கருத்தன்று. தம்‌ கோட்பாட்டைப்‌ 
பிறர்மாட்டுத்‌ திணிக்கும்‌ முயற்சியினைச்‌ சிலப்பதிகாரத்திலே 
காண இயலவில்லை என்பதனால்‌, அவர்‌ தமக்கென ஒரு தத்‌ 
துவ நெறி அற்றவராயினார்‌ என்று கொள்ளுதல்‌ தவறு. ஹட்‌ 
சன்‌ குறிப்பிடுவதுபோல மறைமுகமாகத்‌ தாம்‌ நம்பிய சமய 
நெறியினைக்‌ குறித்திருக்கின்ளார்‌. 


கண்ணகி கோவலர்க்கு வழித்துணையாய்‌ அமைந்த கவும்‌ 
தியடிகள்‌, இளங்கோ படைத்த பாத்திரம்‌; தாம்‌ எண்ணிப்‌ 
போற்றிய சமண சமயக்‌ கருத்துக்களைப்‌ பரப்புதற்குக்‌ 
கவுந்தியடிகளைப்‌ பயன்படுத்துகின்றார்‌. இது மறைமுகமான 
முயற்சி. ஆயினும்‌ கவுந்தியடிகளைக்‌ கதையினோடு இரண்‌ 
டறக்‌ கலந்துவிடுமாறு செய்துவிட்டமையால்‌, ஆசிரியரின்‌ 
பிரசாரப்‌ போக்கு வலிமை அற்றுவிடுகிறது. சமண சமயக்‌ 
கருத்துக்களை வலியுறுத்தும்‌ நோக்கம்மட்டுமே ஆசிரியர்க்கு 
இருந்திருக்கு மாயின்‌, கவுந்தியடி களை வழித்துணை என்ற அள 
வோடு நிறுத்தியிருக்க வேண்டும்‌. ஆயின்‌, கவுந்தியடிகள்‌ 
கதைத்‌ தலைவன்‌ தலைவியரின்‌ வாழ்க்கையோடு இணைந்த 








78 சிலப்பதிகாரச்‌ செய்தி 








தோடு மட்டுமன்றி, அவர்தம்‌ வாழ்வோடு இரண்டறக்‌ 
கலக்துவிடுகின்ற தன்மையினையும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ காணு 
கின்றோம்‌. கோவலன்‌ கொலையுண்ணவும்‌, யாரும்‌ படாத 
பெருந்துயரம்‌ கண்ணகி படவும்‌ ஆன அவல நிகழ்ச்சிகளை 
அறிந்த கவுந்தியடிகள்‌ தாமும்‌ உயிர்‌ விடுக்கின்றார்‌. பாண்‌ 
டியன்‌ செய்த பிழை கவுந்தி மூதாட்டிக்குச்‌ சினம்‌ விளைத்‌ 
தது. ஆயின்‌, வளைந்த கோலை நிமிர்த்த அவன்‌ உயிர்விடுத்த 
செய்கை அப்பிராட்டியின்‌ சினத்தை அவித்தது. ஆயினும்‌, 
கண்கண்ட தெய்வம்‌ எனத்‌ தம்மால்‌ போற்றப்பட்ட கண்ண 
கிக்கும்‌ அவள்‌ கணவனுக்கும்‌ ஏற்பட்ட அவலம்‌ கவுந்தியடி 
களின்‌ பற்றற முயன்ற கெஞ்சையும்‌ பற்றி வாட்டிற்று. 
எனவே, உண்ணா நோன்பு மேற்கொண்டு உயிர்விடுத்தனர்‌. 


தவந்தரு சிறப்பிற்‌ 
கவுந்தி சீற்றம்‌ 
நிவந்தோங்கு செங்கோல்‌ 
நீணில வேந்தன்‌ 
போகுயிர்‌ தாங்கப்‌ 
பெொறைசா லாட்டி 
என்னோ டவர்வினை 
உருத்த கோவென 
உண்ணா நேோன்பொடு 
உயிர்பதிப்‌ பெயர்த்த 


(நீர்ப்படை: ௭௯-௮௩) 


இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ 79 














சமய நெறியைப்‌ புலப்படுத்திய இளங்கோவடிகள்‌, கலையிய 
லின்‌ மேன்மை வெற்றுப்‌ பிரசாரத்துக்காக இழிநிலை எய்து 
தல்‌ கூடாது என்ற உண்மையினை இங்கே விவரித்ததைக்‌ 
கண்டோம்‌. 


சைன சமயமே தாம்‌ போற்றிய சமயம்‌ என்பதை மறை 
முகமாகக்‌ குறித்து, அதற்கு ஆக்கம்‌ தேடும்‌ ஓர்‌ இடமும்‌ 
சிலம்பின்கண்‌ உள்ளது. நாடுகாண்‌ காதையுள்‌ வருகின்ற 
சாரணர்‌, கதைக்கு எவ்வகையானும்‌ தொடர்பு உடையா 
ரல்லர்‌. அவர்களின்‌ வருகை, அவர்தம்‌ தலைவன்‌ ஊழ்வினை 
யின்‌ ஆற்றல்பற்றியும்‌ அருகதேவன்‌ மாண்பு பற்றியும்‌ விரித்‌ 
துரைத்தல்‌, அவ்வுரை கேட்ட கவுந்தியடிகள்‌ அருகனைத்‌ 
தவிரப்‌ பிற தெய்வம்‌ போற்றுவதில்லை என்று கூறுதல்‌ 
முதலிய செய்திகளால்‌ அருக சமயப்‌ பிரசாரம்‌ அன்றி 
வேறு எதுவும்‌ விளங்குவதில்லை. மேலும்‌, 


அங்கம்‌ பயந்தேன்‌ 
அருகன்‌ அருள்முணி 
பண்ணவன்‌ எண்குணன்‌ 
பாத்தில்‌ பழம்பொருள்‌ 
விண்ணவன்‌ வேத 
முதல்வன்‌ விளங்கொளி 
ஒதிய வேதத்து 
ஒளியுறின்‌ அல்லது 
போதார்‌. பிறவிப்‌ 
பெொறியறை யோர்‌ எனச்‌ 


(காடுகாண்‌: ௧௮௭-௧௯௧) 


சாரணர்‌ கூறுமாற்றால்‌, அருக தேவனைச்‌ சார்ந்தாலன்றிப்‌ 


க... சிலப்பதிகாரச்‌ செய்தி 











பிறவி என்னும்‌ பூட்டிய அறைச்‌ சிறையில்‌ சிக்கியோர்‌ 
“வெளிவந்து விடுதலையடைய மாட்டார்‌ என்ற கருத்தினை 
வலியுறுத்துவதை அறிகின்றோம்‌. இதே கருத்தினைக்‌ கதை 
யோடு இணைந்து வருவோரும்‌ இடையீடின்றிக்‌ கலந்தோரும்‌ 
ஆகிய பாத்திரங்கள்‌ கூறியிருப்பின்‌, கவலை இல்லை. அக்‌ 
காலத்தின்‌ ஒருசார்‌ கருத்தினைக்‌ கலைஞன்‌ தருகின்றான்‌ 
என்ற நிலையோடு அஃது அமையும்‌. ஆயின்‌, இளங்கோ 
வடிகள்‌ இக்கருத்தினைத்‌ தெரிவிக்கும்‌ முறை ஊன்றி நோக்‌ 
கற்பாலது. சிலம்பின்‌ வென்ற நங்கையின்‌ சித்திரத்துக்கு 
எவ்வாற்றானும்‌ முன்னும்‌ பின்னும்‌ தொடர்பற்றார்‌ ஆகிய 
சாரணர்‌ இடைந௩டுவே நுழைக்கப்‌ பெறுகின்றனர்‌; அருக 
சமய மேன்மையினை வலியுறுத்தியபின்‌ வந்த சுவடுதானும்‌ 
தெரியாமல்‌ கரந்து கரைந்து போகின்றனர்‌. எனவே, இப்‌ 
படைப்பு இளங்கோவடிகளின்‌ இதயத்திலிருந்த எண்ணத்‌ 
தினைப்‌ புலப்படுத்துவதற்கே யாகும்‌ என்பது தெளிவு. 


கவுந்தியடிகள்‌, சாரணர்‌ ஆகிய இருவராலும்‌ இளங்கோ 
வடிகள்‌ தம்‌ சமயத்‌ தத்துவத்தினை விளக்க முயன்றமையினை 
இதுகாறும்‌ கண்டோம்‌. ஆயின்‌, நாம்‌ ஏற்கெனவே குறித்‌ 
துள்ளபடி தம்‌ கருத்தைப்‌ பிறர்மாட்டுத்‌ திணித்துத்‌ 'தன்‌ 
கோள்‌ நிறுவும்‌ மதம்‌' ௮வர்க்கு உடன்பா டன்று. ஆகையி 
னால்தான்‌, சிலப்பதிகார நூல்‌ முழுமையிலும்‌ சமய நெறிகள்‌ 
யாவற்றையும்‌ பெரிது சிறிது என்ற வேறுபாடின்றி ஒப்பப்‌ 
புகழ்ந்துள்ளார்‌ / சமய நெறிகளின்‌ ஒருமைப்பாட்டினை உடன்‌ 
பட்டுப்‌ போகின்ற இடங்களும்‌ சிலம்பில்‌ காணப்படுகின்றன. 
ஒரு சமயத்தார்‌ பிற சமயத்தார்களை வெறுப்பின்றிப்‌ போற்‌ 
'றிய காட்சியினை முன்னம்‌ கண்டோம்‌, ஈண்டும்‌ ஒன்றினைக்‌ 
காண்போம்‌. 


... இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ 81 








கோவலன்‌ சைன சமயத்தவன்‌.* ஆனால்‌, காடுகாண்‌ 
காதையுள்‌ அவன்‌ கொற்றவை மந்திரத்தை ஓதி; மயக்கும்‌ 
கானுறை தெய்வத்தினின்றும்‌ தப்புவதைக்‌ கேட்கின்றோம்‌. 


மயக்கும்‌ தெய்வம்‌ இவ்‌ 
வன்காட்‌ டுண்டென 
வியத்தகு மறையோன்‌ 
'விளம்பின னாதலின்‌ 
வஞ்சம்‌ பெயர்க்கும்‌ 
மந்திரத்‌ தால்‌இன்‌ 
ஐஞ்சி லோதியை 
அறிகுவன்‌ யானெனக்‌ 


(காடுகாண்‌: ௧௯௨-௧௯௫) 

கோவலன்‌ ஒரு மந்திரம்‌ உச்சரித்தான்‌. அம்மந்திரம்‌, 

பாய்கலைப்‌ பாவை 
மந்திரம்‌ ஆதலின்‌ 

(காடுகாண்‌: ௧௯௭) 
வேற்‌ றுருக்கொண்டு மயக்கிய தெய்வம்‌ தன்‌ உண்மைநிலை 
கூறிச்‌ செல்கின்றது. பாய்கலைப்‌ பாவையாவாள்‌ கொற்றவை. 
கொற்றவை வழிபாடு சைனர்க்கு உடன்பாடோ? அன்று. 


எனவே, இந்நிகழ்ச்சி ஆராயத்‌ தக்கது. ஆராயுமிடத்து 
யாது தோன்றுகின்றது? சமய ஒருமைப்பாட்டினை அன்றைய 





* சமண சமயத்தைச்‌ சார்ந்த இல்லறத்தார்‌ சாவக (ராவக) 
கோன்பிகள்‌ எனப்படுவர்‌. கொல்லாமை முதலிய பத்துவகை ஓழுக்‌ 
கங்கள்‌ அவர்கட்கு உரியன. கோவலன்‌ சாவக கோன்பினன்‌ என்பது 
முன்னர்க்‌ கூறப்பட்டது. S 
(பக்கம்‌ 62-ல்‌ காண்க) 


82 திலப்பதிகாரச்‌ செய்தி 


தமிழகம்‌ கொண்டிருந்தது என்றோ, இளங்கோவடிகள்‌ சமய 
ஒருமையினை விழைந்தார்‌ என்றோ முடிவு செய்தல்‌ வேண்டி 
யுள்ளது. 


பல்வேறு சமயங்களும்‌ தம்முட்‌ பூசலின்றி விளங்கிய 
பான்மை சற்று வியப்பூட்டுவதே யாகும்‌. ஆயினும்‌, வியப்‌ 
பூட்டுவன வெல்லாம்‌ நிகழத்‌ தகாதன வோ இயலாதனவோ 
அல்ல. இன்றும்‌ இலங்கையில்‌ ஒரே குடும்பத்தில்‌ உள்ளார்‌ . 
பல்வேறு சமய வழிபாடுகளைக்‌ கையாள்வதனைக்‌ காணுகின்‌ 
றோம்‌. இதே நிலைமை சங்க காலத்தை அடுத்துத்‌ தமிழகத்‌ 
தில்‌ நிலவியிருத்தல்‌ கூடுமன்றோ? 


நிறுவன வடிவான சமய நிலையங்கள்‌ சங்க காலத்திய 
தமிழகத்தில்‌ நிலவிய தில்லை என்று கொள்வதில்‌ பிழை எது 
வும்‌ இல்லை. அத்தகைய தமிழகத்தில்‌ பல்வேறு சமய 
அமைப்புகள்‌ புகுந்தன; வேரூன்றி நிலைக்க முயன்றன. ஒவ்‌ 
வொருவரும்‌ தத்தமக்கு விருப்பமான சமயக்‌ கோட்பாட்டைப்‌ 
பின்பற்றிய நிலைமை அப்போது ஏற்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
ஒரே குடும்பத்தில்‌ பல்வேறு அரசியல்‌ கொள்கை யுடையார்‌ 
ஒருங்கிருந்து வாழும்‌ காட்சியினை நாம்‌ காணுகின்றோம்‌. 
அரசியல்‌ தெளிவு -- முடிவு -- ஏற்படாத நாட்டில்‌ 
இத்தகு காட்சிகள்‌ இயல்பே யாகும்‌. இதுபோன்றே சமய 
அமைப்புகளைப்‌ பற்றிய தெளிவு ஏற்படாத அப்பழங்‌ காலத்‌ 
தில்‌ பலவும்‌ கலந்துள்ள ஒருமைக்‌ காட்சி நிலவியிருத்தல்‌ 
கூடும்‌. திரு. மு. இராகவ ஐயங்கார்‌ இந்நிலையினைத்‌ “தநத 
மதம்‌ மகனுக்கும்‌ உற்றார்‌ மதம்‌ சுற்றத்தார்க்கும்‌ என்ற நியதி 
இல்லை' எனக்‌ குறித்துள்ளார்‌. சமரசம்‌ தொலைந்து, போட்‌ 
டியும்‌ பூசலும்‌ மிகுந்த பின்னைய காலங்களிலே அக்‌ “நியதி” 
ஏற்பட்டது. 


இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ 83 














இளங்கோ கண்ட புதிய சமயம்‌ 


அன்றைய தமிழகத்தின்கண்‌ நிலவிய சமயங்களின்‌ 
ஒற்றுமைப்‌ பான்மையில்‌ திளைத்தனர்‌ இளங்கோவடிகள்‌ 
என்பதோடு, சமயமாகவே அவர்‌ போற்றிய மற்றொரு கோட்‌ 
பாடும்‌ சிலப்பதிகாரக்‌ கதையினை ஆராய்கின்றபோது புலப்‌ 
படுகின்றது, 
உரைசால்‌ பத்தினிக்கு 
உயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌ 


என்ற பதிகப்‌ பகுதியும்‌ 
காதலன்‌ தனக்கு 
நடுங்குதுயர்‌ எய்தி 
நாப்புலர வாடித்‌ 
தன்துயர்‌ காணாத்‌ 
தகைசால்‌ பூங்கொடி 
இன்துணை மகளிர்க்கு 
இன்றி யமையாக்‌ 
கற்புக்‌ கடம்பூண்ட 
இத்தெய்வ மல்லது 
பொற்புடைத்‌ தெய்வம்‌ 
யாம்கண்‌ டிலமால்‌ 


(அடைக்கலம்‌: ௧௩௯-௧௪௪) 
என்ற கவுந்தியடிகள்‌ கூற்றும்‌ ஒன்று மற்ற வெற்றுரைகள்‌ 
என்று தள்ளத்‌ தக்கன அல்லன. 

“பெண்ணிற்‌ பெருந்தக்கது இல்‌' எனவும்‌ “பெண்ணிற்‌ 


பெருந்தக்க யாவுள்‌ எனவும்‌ இயம்பிய வள்ளுவர்‌ வழி வந்த 
இளங்கோவடிகள்‌, கண்ணகியின்‌ வாழ்வினை உருவாக்கும்‌ 


84 திலப்பதிகாரச்‌ செய்தி 


போது பத்தினி வழிபாடு ஆகிய ஒரு புதுச்‌ சமய நெறியினை 
யும்‌ வகுக்கின்றார்‌. அப்பத்தினிக்குரிய தோத்திரமும்‌ 
அவரே பாடினார்‌. 


கொங்கச்‌ செல்வி 
குடமலை யாட்டி 
தென்றமிழ்ப்‌ பாவை 
செய்தவக்‌ கொழுந்து 
ஒருமா மணியாய்‌ 
உலகிற்‌ கோங்கிய 
திருமா மணி 


(வேட்டுவவரி: ௪௭-௫0) 
என்பது பத்தினித்‌ தெய்வத்திற்குச்‌ சூட்டிய திருவாசகம்‌. 


அமரிலே வீரத்தை நிலைநாட்டும்‌ ஆடவர்க்குக்‌ கல்‌ 
லெடுக்கும்‌ வழக்கத்தைப்‌ பண்டைய இலக்கியங்களில்‌ நாம்‌ 
காண்கின்றோம்‌. தொல்காப்பியம்‌ இந்௩டுகல்‌ விழாவின்‌ சிறப்‌ 
பினைப்‌ பலபட விரித்துரைக்கின்றது. வீரரின்‌ பீடும்‌ பெயரும்‌ 
எழுதி காட்டும்‌ நடுகல்‌ தமிழகத்தின்‌ வீரவழிபாட்டுக்‌ 
குத்‌ தக்க பெருமிதமூட்டும்‌ சான்றாகும்‌. வினையே ஆட 
வர்க்கு உயிரே' என்று பாடிய பழம்புலவன்‌, அவ்வாடவரே 
மனையுறை மகளிர்க்கு உயிர்‌ என்றும்‌ பாடினான்‌. ஆயின்‌, 
ஆடவர்க்குக்‌ கல்நாட்டிப்‌ போற்றிய நாம்‌, பெண்டிர்க்குச்‌ 
சிறப்புத்‌ தராதுபோதல்‌ இழுக்கன்ற>ோ? இவ்வாறு கருதியே 
இளங்கோவடிகள்‌ கண்கண்ட தெய்வமாகிய பத்தினிக்குக்‌ 
கோயிலெடுக்கின்றார்‌. பத்தினிக்‌ கல்‌ இளங்கோவடிகளின்‌ 
புதுப்படைப்பு; தாம்‌ போற்றிய ஒரு புதிய சமய நெறிக்கு 
அவர்‌-தந்த காணிக்கை. தொல்காப்பியத்துள்‌ ௩டுகல்‌ விழா 
வில்‌ காணப்படும்‌ துறைப்‌ பெயர்களைக்‌ காட்சிக்‌ காதை 





இலக்கியத்தில்‌ கலைஞன்‌ இதயம்‌ 85 





முதலாகக்‌ காதைகளின்‌ பெயர்களாகவே அமைத்துச்‌ சிறப்‌ 
பிக்கின்றார்‌. சிலம்பு காட்டும்‌ புதிய சமயம்‌ இது. 


தொல்காப்பியத்தில்‌ நடுகல்‌ விழாப்‌ பற்றிக்‌ கூறும்‌ 
சூத்திரப்‌ பகுதி வருமாறு; 
காட்சி கால்கோள்‌ 
நீர்ப்படை நடுதல்‌ 
சீர்த்தகு சிறப்பின்‌ 
பெரும்படை வாழ்த்தல்‌ என்று 
இருமூன்று வகையிற்‌ 
கல்லொடு புணர... 


(தொல்‌. புறத்திணை: ௫) 


இதனுட்‌ கூறப்பட்ட துறைப்‌ பெயர்கள்‌: காட்சி, கால்கோள்‌, 
நீர்ப்படை, நடுதல்‌, பெரும்படை, வாழ்த்தல்‌ என ஆருகும்‌. 
கண்ணகிக்குக்‌ கோயிலெடுத்துச்‌ சிறப்பிக்கும்‌ வஞ்சிக்‌ 
காண்டம்‌ ஏழு பகுதிகளா லாயது. குன்றக்‌ குரவை முதலா 
வது. வஞ்சிக்‌ காண்டத்தின்‌ முகப்பாக உள்ள இப்பகுதி 
மதுரைக்‌ காண்டத்தோடு தொடர்புபடுத்திக்‌ கதையோடு 
இணைக்கும்‌ முன்னுரைப்‌ பகுதியாய்‌ அமைகின்றது. இறுதிக்‌ 
காதை வரந்தரு காதை என்பதாகும்‌. வீரர்க்கு நடுகல்‌ 
எழுப்பிப்‌ போற்றிய அளவோடு நிறுத்துவதுபோல்‌ கண்ணகி 
ாயிலையும்‌ நிறுத்த இளங்கோவடிகள்‌ விரும்பவில்லை. 
கண்ணகியார்‌-கடவுள்‌ ஈல்லணி காட்டிய' பான்மை தோற்றி, 
அம்மங்கை நல்லாளின்‌ தெய்வப்‌ பெற்றி நிறுவ நினைக்கின்‌ 
“ரர்‌. அத்தெய்வம்‌ வரம்‌ ஈல்கும்‌ சிறப்போடு முடிப்பதே தம்‌ 
பத்தினிச்‌ சமய நெறிக்கு ஆக்கம்‌ தருவதென அவர்‌ எண்‌ 
யிருப்பது இயற்கையே யன்றோ? எனவே, வரந்தரு காதை 
இறுதியில்‌ நிற்கின்றது. குன்றக்‌ குரவையாகிய முன்னுரைக்‌ 
கும்‌ வரந்தரு காதையாகிய முடிவுரைக்கும்‌ இடையே யுள்ள 


அனி 


26 சிலப்பதிகாரச்‌ செய்த 

கலவ ல வ த அலவ I a AG ரத்‌ அதட்ட தத தத தது 
பகுதிகள்‌: காட்சிக்‌ காதை, கால்கோட்‌ காதை, நீர்ப்படைக்‌ 
காதை, ௩டுகற்‌ காதை, வாழ்த்துக்‌ காதை என ஐந்தாம்‌. 
தொல்காப்பிய இலக்கணத்தோடு பொருந்தி நிற்கும்‌ இயல்பு 
காண்க. * 


இதுகாறும்‌ கண்டவற்றால்‌ இளங்கோவடிகளின்‌ காப்பி 
யத்தில்‌ சமயத்‌ தத்துவங்கள்‌ எவ்வாறு இடம்பெறுகின்றன 
என்று தெளிந்தோம்‌. சமய ஒற்றுமையில்‌ திளைக்க விரும்‌ 
பும்‌ இளங்கோவடிகள்‌ சைன மேன்மையைக்‌ குறிப்பிக்‌ 
கிறார்‌ என்பதும்‌, பத்தினி வழிபாடு என்ற புதிய சமயத்தை 
நிறுவுகின்றார்‌ என்பதும்‌ மனங்கொள்ளத்‌ தக்கன. 








* பெரும்படை என்ற துறையினை ஒரு காதையாக இளங்கோ 
வடிகள்‌ அமைக்கவில்லை. கொல்காப்பியத்‌ அழையமைதிக்கும்‌ 
கிலப்பஇகாரத்‌ அறையமைதிக்கும்‌ ஓரளவு வேற்றுமை இங்கே 
காணப்படுகின்றது. இணைகள்‌ பற்றியும்‌ துறைகள்‌ பற்றியும்‌ பண்டைப்‌ 
புலவரிடையே பலவகைக்‌ கருத்துக்கள்‌ நிலவியிராத்‌ தல்‌ வேண்டும்‌. 
எடுத்துக்‌ காட்டாகச்‌ சிலப்பதிகாரத்‌ இன்‌ காட்டிக்‌ காதையுள்‌ வரும்‌ 
சிலவற்றை இங்கே சுட்டிக்‌ காட்டலாம்‌. வழிகீன்று பயவா மாண்பில்‌.. 
வாழ்க்கை, கழிந்தோர்‌ ஒழிக தோர்க்குக்‌ காட்டிய காஞ்சி என்பது 
சிலப்பதிகாரம்‌, “ரிலைகின்‌ று பயன்படாத வாழ்க்கையை மரித்தோர்‌ 
இருந்தோர்க்குக்‌ காட்டிய நிலையாமை" என்பது அதன்‌ அரும்பதவு 
ரைக்‌ குறிப்பாகும்‌. இதனைப்‌ பெரும்பா லும்‌ ஓத்தது எனக்‌ 'கழிந்கதோர்‌ 
ஒழிநங்கதோர்க்குக்‌ காட்டிய முதுமையும்‌” என்ற தொல்காப்பியப்‌ பகுதி 
யைச்‌ சுட்டலாம்‌. நிலையாமையையே இரண்‌ 
வாறு ஒருமைப்பாடு உளது எனக்‌ கொள்ளலாம்‌. மகட்பாற்‌ காஞ்சு 
என்பதற்குரிய விளக்கத்தில்‌ வேற்றுமை காணப்படுகின்றது. முது 
காஞ்சி என்று விதிக்கின்றது சிலப்பதிகாரம்‌. “நிகர்த்‌ துமேல்‌ வந்த 
வேர்தனொடு முதுகுடி, மகட்பாடு அஞ்சிய மகட்பால்‌' எனத்‌ தொல்‌ 
காப்பியத்‌ தும்‌ “ஏந்திழையான்‌ தருகளனும்‌, வேர்தனொடு வேறுநீன்‌ 
இன்று” எனப்‌ புறப்பொருள்‌ வெண்பா மாலையினும்‌ இதே துறை 
விளக்கப்பட்‌ டுள்ளது. இவ்வாறு திணை, அறைகள்பற்றி தொல்காப்‌ 
பியம்‌, பன்னிருபடலம்‌, புறப்பொருள்‌ வெண்பாமாலை முதலான நூல்‌ 
களில்‌ வேறுபாடுகள்‌ காணப்படுகின்‌ றன. இவைபம்திய விரிவான 
ஆராய்ச்சிக்கு இங்கு இடமில்லை. 


சசககக, 


eT 
ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 
முன்னோர்‌ நல்கிய செல்வம்‌ 


சொற்பொழிவுப்‌ போட்டி ஒன்று நிகழ்ந்தது. இளம்‌ 
மாணாக்கர்கள்‌ போட்டியிற்‌ பங்கு கொண்டனர்‌. நன்கு 
உரையாற்றிய தோழர்‌ ஒருவர்க்குப்‌ பரிசு கிட்டவில்லை. 
ஏமாற்றம்‌ உற்றனர்‌ பலர்‌; அவருட்‌ சிலர்‌ துணிவு பெற்று 
நடுவர்களைக்‌ காரணம்‌ வினவினர்‌. *தோழர்‌ மிக நன்றாகப்‌ 
பேசினார்‌. . ஆயின்‌, அவர்‌ அந்த இரண்டு பேர்களுடைய 
பெயர்களைக்‌ குறிப்பிட்டிருக்கக்‌ கூடாது' என்று “விளக்கம்‌” 
கூறினர்‌ நடுவராக இருந்த பெரியார்கள்‌. பேசிய ஈண்பரின்‌ 
சொற்பெருக்கிலே சாக்ரடீஸ்‌ வந்தார்‌; அரிஸ்டாடில்‌ ஊடா 
டினார்‌; பிளாடோவும்‌, ரூஸ்ஸோவும்‌ இடம்‌ பெற்றனர்‌; மார்க்‌ 
ஸும்‌ லெனினும்‌ புகழப்‌ பெற்றனர்‌. இந்தப்‌ பெயர்களி லெல்‌ 
லாம்‌ தடை ஒன்றும்‌ அவர்கள்‌ காணவில்லை. ஆயின்‌ தகாதன 





a 


858 சிலப்பதிகாரச்‌ செய்தி 











என்று அப்‌ பெருமக்களால்‌ குறிக்கப்‌ பெற்றவர்கள்‌ தமி 
ழினத்தார்‌; அதிலும்‌ இன்று வாழும்‌ தமிழறிஞர்கள்‌. தமிழறி 
ஞர்‌ பெயரைத்‌ தமிழகத்தில்‌ எடுத்துப்‌ போற்றிய குறைக்காக 
ஒரு தோழர்‌ பரிசை இழக்க நேர்ந்தது. இது வெறும்‌ புனைந்‌ 
துரை யன்று; நிகழ்ந்த நிகழ்ச்சி. “தமிழ்காட்டில்‌ தமிழரைப்‌ 
போற்றாதே; அது தவறு' என்ற மனப்பான்மை இன்னும்‌ 
இந்த மண்ணை விடுத்து நீங்கவில்லை. 


“தமிழர்க்கு அறிவுண்டு; இமயத்தின்‌ மீதேறிச்‌ சென்று 
கொடி. நாட்டும்‌ ஆற்றலுண்டு; காவாயால்‌ நானிலத்தின்‌ எப்‌ 
பாலும்‌ செல்லும்‌ துணிச்சல்‌ உண்டு; பண்பும்‌ பண்பாடும்‌ 
கொள்ளை கொள்ளையாய்‌ உண்டு; கலை ஆர்ந்த நிலை உண்டு...” 
என்று புகழுமாறு சீரும்‌ சிறப்பும்‌ எய்தியிருந்தது ௩ம்‌ தமிழ்‌ 
காடு. சங்க இலக்கியங்களில்‌ இக்‌ கருத்துக்களை வலியுறுத்‌ 
தும்‌ காட்சிகளை இன்னும்‌ காண்கின்றோம்‌. அவற்றைக்‌ காண்‌ 
டொறும்‌ காண்டொறும்‌ உள்ளம்‌ உவகையில்‌ திளைக்கின்றது. 
எனினும்‌, அந்தப்‌ பீடுற்ற தமிழினம்‌ நசித்துப்‌ போயினதே, 
ஏன்‌? சங்க நூல்களிலே இவ்வினாவிற்கு விடை உண்டோ? 
உண்டு. எல்லாம்‌ குறைவறப்‌ பெற்ற தமிழினத்தார்‌ ஒரு 
பண்பைச்‌ சிறிதும்‌ பெற்றிலர்‌. ஒற்றுமை--ஒற்றுமை--ஒற்‌ 
றுமை என்ற அப்பண்பின்‌ சாயல்தானும்‌ அவர்பால்‌ காண 
இயலவில்லை. இன்றுமட்டு மன்று; அன்றும்‌ இக்‌ நோதகு 
காட்சியே மலிந்து கிடந்தது. 


மக்களின்‌ ஆற்றல்‌ உலகை ஆளும்‌ காலம்‌ இது; அத்‌ 
தொன்மைக்‌ காலமோ, குடிதழீஇக்‌ கோலோச்சும்‌ மன்ன 
னின்‌ காலம்‌. பண்டைத்‌ தமிழக மன்னர்கள்‌, முடையுடை 
மூவேந்தர்களாக மட்டுமன்றி, முடி உடைக்கும்‌ வேந்தராயு 
மிருந்தனர்‌. போர்‌, போர்‌......... என்று தம்முட்‌ பொருது . 
பொருது அழிந்தனர்‌; அழித்தனர்‌. வீரத்தின்‌ விளை நிலமான 
இத்‌ தமிழகம்‌ வெறுப்புக்கு வித்திடுகின்ற உள்ளங்களையும்‌ 





ஒற்றூமைக்‌ காப்பியம்‌ 89 


வளர்த்துவிட்டது. கோவூர்கிழார்‌ போன்ற தண்டமிழ்ச சான்‌ 
றோர்‌ அவ்வப்போது இத்தீய பண்பினால்‌ வருதலாம்‌ கேடு 
களை எடுத்துக்‌ கூறித்‌ திருத்தினர்‌. எனினும்‌, இந்‌ நாட்டின்‌ 
சிறப்புக்களுக்கு அருமையும்‌ பெருமையும்‌ ஊட்டுதல்‌ போல, 
ஒருமை இன்மை நிலைத்துவிட்டது. அன்று தொட்டு இன்‌ 
றளவும்‌ அது அழிந்தபா டில்லை. “௩ம்முள்‌ ஒருவன்‌ நாம்‌ 
காண உயர்வதா' என்ற மனப்பான்மை பெரும்பாலும்‌ தமிழர்‌ 
அனைவர்‌ உள்ளத்திலும்‌ ஊறிக்‌ கிடக்கின்றது. இப்பண்பு 
இன்றேல்‌, எவ்‌ வினத்திற்கும்‌ சளைக்காத இவ்வினம்‌ ஏற்றத்‌ 
தின்‌ எல்லைக்‌ கோட்டைத்‌ தன்வயப்படுததியிருக்க வேண்‌ 
டும்‌. அறிவாற்றல்கள்‌ அற்றாரும்‌ இன்றைய சமுதாயத்தில்‌ 
ஒற்றுமையாகிய ஒரே பண்பால்‌ உயர்ந்திருப்பதை ௩ம்‌ கண 
ணாரக்‌ காண்கின்றோம்‌. ஆயின்‌ ஒற்றுமை ஒன்றுமட்டு 
மின்றி, ஏனைச்‌ சிறப்புக்கள்‌ யாவும்‌ பெற்ற நாம்‌ உலக அரங்‌ 
கிலே பெற்றுள்ள இடம்‌ யாது? பிறர்க்குப்‌ பணிந்து, பிறர்‌ 
வழி நடந்து, பிற்பட்டே கிடக்கும்‌ நிலையொன்றே நாம்‌ 
அறிந்தது. 

இச்‌ 'செல்வம்‌' நம்‌ மூதாதையர்‌ நமக்கு விடுத்துச்‌ 
சென்ற தாகும்‌. பல நூறாயிரம்‌ மதிப்புள்ள நிலபுலன்‌ 
களை விட்டுச்‌ சென்ற தந்‌ைத. ஒரு பாழ்ங்‌ கிணற்றையும்‌ 
விட்டுப்‌ போயினான்‌. அப்‌ பாழ்ங்‌ கிணற்றில்‌ உறவினர்‌ 
பலர்‌ வீழ்ந்து மாய்கின்றனர்‌. அறிவுடைய மகன்‌ யாது செய்‌ 
வான்‌? பாழ்ங்கிணற்றைத்‌ தூர்த்துவிடுவான்‌. அதுவே 
நாம்‌ செய்யத்‌ தக்க பணியாகும்‌. 


ஒளவையார்‌ உவகை 
புறகானூற்றிலே ஒரு செய்யுள்‌; ஒளவையார்‌ அருளி . 


யது. அப்பெருமாட்டியார்‌ காணாத--காண இயலாத--ஒரு 
காட்சியினக்‌ காணும்‌ பேறு பெற்றார்‌. அவருடைய தமிழ்‌ 


ற? இப்பதிக கெய்து 











உள்ளம்‌ களிகொண்டு கூத்தாடிற்று; களிப்பிலே பிறந்தது 
அந்தக்‌ கவிதை. சேரமான்‌ மாரிவெண்கோவும்‌, பாண்‌ 
டியன்‌ கானப்பேர்தந்த உக்கிரப்‌ பெருவழுதியும்‌, சோழன்‌ 
இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிளளியும்‌ யாது காரணம்‌ பற்‌ 
றியோ ஒருங்கே இருந்தனர்‌. தமிழக வேந்தர்‌ மூவரும்‌ ஒற்‌ 
றுமை உணர்வுடன்‌ ஓரிடத்தமைந்த காண்டற்கரிய காட்சி! 
போர்‌ செய்து செய்து பொட்டலாக்கும்‌ புரவலர்கள்‌ பூசலற் 
ஐப்‌ பொலிகின்ற காட்சி! ஆகா! எண்ண எண்ணவே இறும்‌ 
பூது எய்துகின்றோம்‌. நாம்‌. ஒளவைப்‌ பிராட்டியார்‌ என்ன 
எண்ணியிருப்பார்‌? 


“வாள்‌, வேல்‌, வில்‌, களம்‌, அடுதல்‌, தொலைதல்‌...... 
என்றே வாழ்நா ளெல்லாம்‌ கழிக்கின்ற இந்தப்‌ பெருமன்னர்‌ 
களுக்‌ குரியதும்‌ முப்பாற்பட்டது மாகிய தமிழகத்தில்‌ வளம்‌ 
இல்லையா? வாழ வழி இல்லையா? போர்‌ போர்‌ என்று பூச 
லிட்டு என்ன பயனை அடையப்போகின்றார்கள்‌? நல்வினைப்‌ 
பயனன்றி வேறு யாது இவர்களுடைய மறுமைக்கு உதவ 
வல்லது? வாழும்‌ காலத்துச்‌ செய்த நல்வினை யன்றி, ஆழும்‌ 
காலத்தின்கண்‌ இவர்க்குப்‌ பிறிது எதுதான்‌ புணையாக உதவ 
வல்லது? வெற்றிச்‌ சிறப்பும்‌ வளமான வாழ்வும்‌ பெற்ற 
இப்‌ பெருந்தகையாளர்கள்‌ இப்படியே ஒற்றுமையோடு நீடுழி 
வாழ்தல்‌ வேண்டும்‌......... ' இவ்வாறு அந்தப்‌ பெருமாட்டி 
யின்‌ உள்ளம்‌ எண்ணிற்று. பாடலைப்‌ பாடினார்‌: 

நாகத்‌ தன்ன 

பாகார்‌ மண்டிலம்‌ 
தமவே : ஆயினும்‌ 

தம்மொடு செல்லா 
வேற்றோ ராயினும்‌ 

கோற்றோர்க்‌ கெசழியும்‌ 
ஏற்ற பார்ப்பார்க்கு 





சி 


ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 





ஈர்ங்கை நிறையப்‌ 
பூவும்‌ பொன்னும்‌ 
புனல்படச்‌ சொரிந்து 
பாசிழை மகளிர்‌ 
யெொலங்கலத்‌ தேந்திய 
நாரரி தேறல்‌ 
மாந்தி மகிழ்சிறந்து 
இரவலர்க்கு அருங்கலம்‌ 
மருகாது வீசி 
வாழ்தல்‌ வேண்டும்‌ இவண்‌ 
வரைந்த வைகல்‌ 
வாழச்‌ செய்து 
நல்வினை யல்லது 
ஆமுங்‌ காலைப்‌ 
புணைபிறிது இல்லை 
ஒன்றுபுரிக்‌ தடங்கிய 
_இருமிறப்‌ பாளர்‌ 
முத்திப்‌ புரையக்‌ 
காண்தக இருந்த 
கொற்ற வெண்குடைக்‌ 
கொடித்தேர்‌ வேந்திர்‌ 7 
யான்‌அறி அளவையோ 
இதுவே வானத்து 
வயங்கித்‌ தோன்றும்‌ 
மீனினும்‌ இம்மென 
இயங்கு மாமழை 
உறையினும்‌ 
உயர்ந்துமேந்‌ தகோன்றிப்‌ 
பொலிகதும்‌ நாளே 


(புறம்‌: 


91 





௩௬௭) 











92 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





நிலைபேறற்ற நிலவுலக வாழ்விலே நிரம்பிய இன்பம்‌ 
பெற்று வாழ்தல்‌ வேண்டும்‌. இம்மை வாழ்வியலே மறுமை . 
வாழ்வுக்கும்‌ ஆம்‌. எனவே ஈண்டு நமக்கு வரையறுத்த 
வாழ்நாளில்‌ ஈல்லன செய்து களித்துக்‌ கழித்தல்‌ வேண்டும்‌. 
பூசலின்றி ஒன்றுபட்டால்‌ நல்வாழ்வு உறுதியாக உண்டு. 
அது நிலவுதல்‌ தமிழகத்துக்கு இன்றியமையாதது. இதனை 
ஒளவைப்பிராட்டி உணர்ந்தார்‌. ஒருங்கிருந்த மூவேந்தரைப்‌ 
பாராட்டி வாழ்த்தினார்‌. 


இளங்கோவடிகளின்‌ எண்ணம்‌ 


பிராட்டியாரின்‌ பண்புள்ளம்‌ அறிந்த உண்மையினை 
இளங்கோவடிகளும்‌ உணர்ந்தார்‌. தமிழரிடையே ஒற்றுமை 
நிலவுதலின்‌ இன்றியமையாமையினை அவரும்‌ உணர்ந்தார்‌. 
பல்வேறு பண்புகளும்‌ பண்பாடுகளும்‌. சமயங்களின்‌ வாயி 
'லாகத்‌ தமிழகத்திலே படையெடுத்த காலத்திடையே வாழ்ந்‌ 
தவர்‌ அடிகள்‌. இயற்கையாகவே ஒற்றுமையற்ற மக்களி 
டையே இந்தப்‌ பிரிஏகளும்‌ இடம்பெறுமாயின்‌ இனம்‌ உருக்‌ 
குலையும்‌ என்பதை அறிந்தார்‌. ஆகவே 


1. சமய ஓற்றுமை: 


மொழியால்‌ ஒன்றுபட்ட மூவேந்தரையும்‌ ஒப்பப்‌ போற்‌ 
றினார்‌; தமிழினத்தார்‌ போற்றிய எல்லாச்‌ சமயங்களையும்‌ 
காழ்ப்பின்றி ஒப்பப்‌ புகழ்ந்தார்‌. தாம்‌ போற்றிய சமயம்‌ 
சைனம்‌; தம்‌ கதையிலே வருவோர்‌ துறவு பூண நேர்ந்த 
காலத்து எல்லோரையும்‌ சைன சமயத்‌ துறவிய ராக்கவில்லை. 
மாதவி பெளத்தத்‌ துறவி யாகிறாள்‌. ஏன்‌? சமயம்‌ தனி 
வாழ்க்கைக்கு உரியது; தொகுப்பான இன வாழ்க்கையிலே 
அதனை நுழைப்பதால்‌ காழ்ப்பு ஏற்படும்‌. சமயத்‌ துறைப்‌ 
பற்றுள்ள ஒருவரின்‌ கடும்‌ பற்றுள்ளம்‌ இனத்தைச்‌ சீர்‌ 
குலைத்த லாகாது. நடுவுநிலை நிலை சிறிதும்‌ பிறழாத நெறி 





ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 93 





யுணர்ந்த கலைஞர்‌ இளங்கோவடிகள்‌. ஆதலின்‌, தமிழகத்‌ 
துக்குத்‌ தாம்‌ உருவாக்கிய காப்பிய வாயிலாக மறைமுகமாக 
எச்சரிக்கை விடுத்தார்‌. அது பயன்பட்டதா? இல்லையே ! 


தமிழகத்தில்‌ தமிழினத்தாரிடையே தமிழறிஞரைப்‌ 
போற்றினால்‌, இளைஞர்‌ பரி௬ இழக்கிறார்‌. அரசியல்‌ மேடை 
யிலே “தமிழ்‌” என்றால்‌ நாமே “குறுகிய நோக்கம்‌” என்கின்‌ 
றோம்‌. *தமிழ்‌” என்று சொல்லிப்‌ போற்றுவோ ரிடையேயும்‌ 
எண்ணத்‌ தொலையாத பிரிவினைகள்‌ நிலவுகின்றன. 


2. மும்மைத்‌ தமிழகம்‌ : 


சோழ நாட்டையும்‌ அதன்‌ தலைநகராகிய புகாரையும்‌ 
முறையே நாடுகாண்‌ காதையிலும்‌, இந்திர விழா ஊரெடுத்த 
காதையிலும்‌ மிக விரிவாக ஆசிரியர்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 
விரிவஞ்சி அவற்றை ஈண்டுத்‌ தர இயலவில்லை. காடுகாண்‌ 
காதையின்‌ ஈற்றிலுள்ள கட்டுரையினைமட்டும்‌ இவண்‌ 
காணலாம்‌. அதன்கண்‌ சோழ நாட்டின்‌ சிறப்புக்கள்‌ பலபட 
எடுத்துரைக்கப்‌ படுகின்றன. ்‌ 


முடியுடை: வேந்தர்‌ 
மூவ ருள்ளும்‌ 
அறனும்‌ மறனும்‌ 
ஆற்றலும்‌, அவர்தம்‌ 
பழவிறல்‌ மூதூர்ப்‌ 
பண்புமேம்‌ படுதலும்‌, 
விழவுமலி சிறப்பும்‌, 
விண்ணவர்‌ வரவும்‌, 
ஒடியா இன்பத்து 
அவர்்‌உறை நாட்டுக்‌ 
குடியும்‌, கூழின்‌ 
பெருக்கமும்‌, அவர்தம்‌ 





94 ல்‌ சிலப்பதிகாரச்‌ செய்தி 





தெய்வக்‌ காவிரித்‌ 
தீதுதீர்‌ சிறப்பும்‌, 
பொய்யா வானம்‌ ப்‌ 
புதுப்புனல்‌ பொழிதலும்‌, 
அரங்கும்‌, ஆடலும்‌, 
தூக்கும்‌, வரியும்‌ 
என்றிவை யனைத்தும்‌ 
பிறபொருள்‌ வைப்போடு 
ஒன்றித்‌ தோன்றும்‌ 
தனிக்கோள்‌ நிலைமையும்‌ 


ஒருபடித்தாகக்‌ கூறுகின்ற புகார்க்‌ காண்டம்‌ முற்றியதாக 
அக்‌ கட்டுரை கூறுகின்றது. அக்கூற்றின்‌ திரண்ட பொருள்‌: 


சோழ மன்னர்‌ அறம்‌ மறம்‌ இருதுறைக்‌ கண்ணும்‌ 
சிறந்தவர்‌; புகார்‌, வெற்றிச்‌ சிறப்பமைந்த தொன்‌ 
மையான வளம்பதி; விழா மலிந்தது சோணாடு; 
அங்கே தேவரும்‌ வருவர்‌;குறையாத இன்பத்தோடு 
அந்காட்டவர்‌ வாழ்கின்றனர்‌; பொருள்‌ வளம்‌ 
கொழிப்பது சோணாடு; காவிரி, பொய்யா ஈல்லாறு; 
வானம்‌ பொய்ப்பதில்லை; அரங்கு முதலான நுண்‌ 
கலைச்‌ சிறப்படையது சோழனுடைய நன்னாடு; 
இன்னும்‌ பல சிறப்புக்களும்‌ உடையதாகிய ஒப்பற்ற 
நிலைமை படைத்த சோழ நாட்டைச்‌ சிறப்பிக்கும்‌ 
புகார்க்‌ காண்டம்‌ முடிவுற்றது. 


பகையரசர்‌ என்றே மற்றவரைக்‌ கருதுகின்ற அரசர்‌ குடி 
யில்‌ தோன்றிய இளங்கோவடிகள்‌ இதனைக்‌ கூறுகின்றார்‌. 
இங்ஙனமே பாண்டி நாட்டினையும்‌, கூடலம்பதியினையும்‌ 
அழகுபட முறையே காடுகாண்‌ காதையிலும்‌ 
காதையிலும்‌ மிக விரிவாக எடுத்துரைக்கின்றார்‌. 


ஊர்காண்‌ 


ஆயின்‌, 


ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 95 








தம்‌ நாடாகிய சேர நாட்டினையும்‌ அந்நாட்டுத்‌ தலைநகராகிய 
வஞ்சியினையும்‌ இத்துணை விரிவாக எடுத்துக்கூறினா ரில்லை. 
காட்சிக்‌ காதையால்‌ மலைவளம்‌ கூறப்‌ பெறுதல்‌ உண்மையே. 
ஆயினும்‌ பாண்டிய நாடு, சோழ நாடு என்ற முறையில்‌ 
தனிப்படச்‌ சிறப்பித்ததுபோல அடிகள்‌ தமிழகத்தின்‌ தம்‌ 
பகுதியாகிய சேர நாட்டினை விரித்துச்‌ சித்தரிக்கவில்லை. 
ஈண்டுக்‌ காட்டிய கட்டுரையின்‌ கருத்துக்களும்‌, 
தொடர்களும்‌ பின்வரும்‌ மதுரைக்‌ காண்டம்‌, வஞ்சிக்‌ காண்‌ 
டம்‌ ஆகிய பகுதிகளின்‌ இறுதிக்கண்ணும்‌ அமைந்துள்ளன. 
மூவேந்தர்‌ ஒப்பப்‌ புகழப்படுதலே ஆசிரியர்‌ நோக்கம்‌ என்பது 
இதனால்‌ போதருமன்றோ? 
நம்மனையோர்‌ சிலம்பைப்‌ பாடத்‌ தொடங்கி யிருப்பின்‌ 
எங்ஙனம்‌ நூல்‌ அமையும்‌ என்பதனை ஈண்டு எண்ணிப்‌ பார்த்‌ 
தல்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌ இளங்கோவடிகளின்‌ சீரிய 
மனம்‌ ௩ம்மனோர்க்கு விளங்கும்‌. 
8. சேரநாட்டில்‌ சோழனும்‌ பாண்டியனும்‌ : 
வஞ்சிக்‌ காண்டத்துள்ளும்‌ சேரனுக்குமட்டுமோ இடம்‌ 
கொடுத்துள்ளார்‌? இதுவும்‌ சிந்திக்கவேண்டிய ஒன்று. 
வாழ்த்துக்‌ காதையுள்‌ 'வஞ்சி மகளிர்‌ சொல்‌' என்ற 
தலைப்பின்கீழ்‌ அமைந்த வரிகளை நோக்குமின்‌ : 
உ வஞ்சியீர்‌! வஞ்சி 
இடையீர்‌! மறவேலான்‌ 
பஞ்சடீ ஆயத்தீர்‌ 
எல்லீரும்‌ வம்‌எல்லாம்‌! 
(வாழ்த்து: ௧௧) 


எல்லாரையும்‌ எதற்கு அழைக்கின்றார்கள்‌? கண்ணகியைப்‌ 


96 சிலப்பதிகாரச்‌ செய்தி 


பாடுதற்காக. எத்தகையாள்‌ அவள்‌? 


கொங்கையாற்‌. கூடற்‌ 
பதிசிதைத்துக்‌ கோவேந்தைச்‌ 

செஞ்சிலம்பால்‌ வென்றானைப்‌ 
பாடுதும்‌ வம்‌எல்லாம்‌ 


(வாழ்த்து: ௧௧) 
சிலம்பின்‌ வென்ற சேயிழை இப்போது யார்‌ தெரியுமா? 


தென்னவன்‌ தன்மகளைப்‌ 
பாடுதும்‌ வம்‌எல்லரம்‌ 


(வாழ்த்து: ௧௧) 
கண்ணகி பாண்டியன்றன்‌ மகளாயினள்‌. இனி வருகின்ற 
அடியினைச்‌ சற்று உன்னித்து நோக்குங்கள்‌: 

செங்கோல்‌ வளைய 
உயிர்வாழார்‌ பாண்டியர்‌ 


ட ட... 


(வாழ்த்து: ௧௧) 
யார்‌ சொன்னது இக்கூற்றினை? “செங்கோல்‌ வளைய நேர்க்‌ 
தால்‌ பாண்டியர்‌ உயிரைவிடுத்து வளைந்த கோலை நிமித்துவர்‌* 
என்று சேரன்‌ சொன்னான்‌. அப்படி அவன்‌ சொல்லுமாறு- 
தமிழ்‌ மன்னன்‌ ஒருவன்‌ மற்றொரு தமிழ்‌ மன்னனைப்‌ புகழு 
மாறு-செய்தாளே, கண்ணகி, அவளைப்‌ போற்றுவோம்‌ 

செங்கோல்‌ வளைய 
உயிர்வாழார்‌ பாண்டியரென்று 
எங்கோ முறைநா 


இயம்‌ பஇக்‌ கரடடைந்த 


ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 





பைந்தொடிப்‌ பாவையைய்‌ 
பாடுதும்‌ வம்‌எல்லாம்‌ 

பாண்டியன்‌ தன்மகளைப்‌ 
பாடுதும்‌ வம்‌எல்லாம்‌ 


(வாழ்த்து: ௧௧) 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ பாண்டியன்‌ செங்கோல்‌ 
நெறியை எப்போது புகழ்ந்தான்‌? அதனை இளங்கோவடிகள்‌ 
எங்ஙனம்‌ எடுத்துரைக்கின்றார்‌? இவ்விவரங்களை விரிவாக 
அறிய விரும்புவோர்‌ வஞ்சிக்‌ காண்டத்துக்‌ கடைசிக்‌ காதை 
யினைப்‌ பயில்க. ஈண்டுச்‌ செங்குட்டுவன்‌ கூற்றினைமட்டும்‌ 
குறிப்பிடுவோம்‌: 


சம்மேோ ரன்ன 
வேந்தர்க்கு உற்ற 
செம்மையின்‌ இகந்தசொல்‌ 
செவிப்புலம்‌ படாமுன்‌ 
உயிர்பதிப்‌ பெயர்த்தமை 
உறுக ஈங்கென 
வல்வினை வளைத்த 
கோலை மன்னவன்‌ 
செல்லுயிர்‌ நிமிர்த்துச்‌ 
செங்கோ லாரக்கியது 


(காட்சி: ௯௫-௯௯) 


பாண்டியற்‌ குற்ற துன்பத்துக்கு இரங்கும்‌ செங்குட்டுவன்‌ 
கூற்று நுணுகி ஆராய்தற்பாலது. கோல்‌ வளைந்தது; எங்‌ 
ஙனம்‌ வளைந்தது? செழியன்‌ செயலால்‌ வளைந்ததோ? அன்று. 
வல்வினை வளைத்தது. செழியன்‌ செயல்‌ வாயிலாக வினையே 
வளைத்தது. ஊழ்‌ செய்த தீவினைக்கும்‌ உயிர்‌ கொடுத்தான்‌ 





98 சலப்பதிகாரச்‌ செய்தி 








வப வய - 


பாண்டியன்‌. அவன்‌ விடுத்த உயிர்‌, கோலினை நிமிரச்‌ 


இதுபோல்‌ தமிழரிடையே செங்குட்டுவர்கள்‌ பெருகி 
னால்‌, தலைவர்களிடையே தூற்றுதல்‌ தொலைந்து போற்றுதல்‌ 
பெருகினால்‌......... இந்தத்‌ தமிழ்நாடு உய்தியடைவதில்‌ ஒரு 
கண நேரத்‌ தாமதமும்‌ ஆகாதே! தமிழ்நாட்டுக்கு இளங்கோ 
விடுத்த எச்சரிக்கை பயன்படும்‌ காலம்‌ இனியேனும்‌ வல்‌ 
விரைந்து வருவதற்கு இளைஞர்கள்‌ எழுவார்களாக. 


இனி, வாழ்த்துக்‌ காதையிலேயே அம்மானை வரியால்‌ 
சோழனின்‌ புகாரையும்‌, கந்துக வரியால்‌ பாண்டியனையும்‌, 
ஊசல்‌ வரியால்‌ சேரன்‌ செயலையும்‌ புகழ்கிறார்‌ இளங்கோ 
வடிகள்‌. அடுத்துள்ள வள்ளைப்பாட்டிலோ மூவர்‌ திறமும்‌ 
ஒருங்கே காட்சி நல்குவதைக்‌ காணுகின்றோம்‌. தனித்‌ தனி 
யாக இயங்கும்‌ மூவேந்தரையும்‌ ஒருங்கு இயைய வைத்து-- 
கண்ணகி கதையால்‌ பிணைத்துவிட்டு -- பெறற்கரிய ஒற்று 
மைக்‌ காட்சியினை நல்கிய சிலப்பதிகாரம்‌, உண்மையில்‌ ஓர்‌ 
ஒற்றுமைக்‌ காப்பியமே யாகும்‌. 


இளங்கோவடிகளின்‌ தந்‌ைத நெடுஞ்சேரலாதன்‌ “குமரி 
யொடு வட இமயத்து ஒரு மொழிவைத்து உலகாண்ட 
தாகக்‌ குறிப்பிக்கப்பெறுகிறான்‌. இம௰யந்‌ தொட்டுக்‌ குமரி 
ஈருன நிலப்பரப்பிலே தமிழ்‌ மொழியே ஆட்சி செலுத்திய 
தாம்‌. அது இமய வரம்பன்‌ சிறப்பு. ஆனால்‌, ௩ம்‌ நிலை யாது? 
ஒற்றுமையற்ற வாழ்வால்‌ மலைநாட்டை மலையாள மாக்கி 
விட்டோம்‌. சிலப்பதிகாரத்தை நமக்கு ஈல்கிய சேரநாடு 
இன்று ஈம்முடைய தில்லை. மூவேந்தர்‌ ஒற்றுமையைக்‌ கனவு 
கண்ட இளங்கோவடிகள்‌ இன்றைய தமிழகத்தைக்‌ கண்‌ 
டால்‌, என்ன எண்ணிப்‌ புலம்புவாரோ? வடவேங்கடம்‌ 
தென்குமரி என்றும்‌,குண குட கடல்‌ என்றும்‌ தமிழகத்துக்கு 


99 


ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 





எல்லை கூறும்‌ துணிவுகூட நமக்கு இருக்கின்றதா?இதுதானும்‌ 
இல்லாத நிலையிலுள்ள நாம்‌ இளங்கோவடிகளின்‌ புலம்பலைப்‌ 
பற்றி எண்ணவா ? 


பிறர்முன்‌ நாம்‌ 


தமக்குள்ளேயே பூசலிடுகின்ற நாம்‌, அயலவனைப்‌ பற்றி 
என்ன கருதப்‌ போகின்றோம்‌? இத்துறையிலும்‌ இளங்கோ 
வடிகள்‌ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்‌. 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ வட இமயத்தில்‌ பத்தினிக்‌ கல்‌ 
எடுக்கப்‌ புறப்படுகின்றான்‌. அதனோடு வடநாட்டுப்‌ படை 
யெடுப்பும்‌ ஒன்றுகின்றது. இப்‌ படையெடுப்பு எற்றுக்கு? 
வடவாரிய மன்னர்‌ ஆங்கோர்‌ மடவரலை மாலைசூட்டி உட 
னுறைந்த இருக்கைதன்னில்‌ ஒன்றுமொழி ஈகையினராய்த்‌ 
*தென்றமிழ்‌ நாடாளும்‌ வேந்தர்‌ செருவேட்டுப்‌ புகன்‌ 
றெழுந்து மின்தவழும்‌ இமய நெற்றியில்‌ விளங்கு விற்புலி 
கயல்‌ பொறித்த நாள்‌ எம்போலும்‌ மன்னர்‌ ஈங்கு இல்லை 
போலும்‌ '— என்று தமிழர்‌ வீரம்‌ பழிக்கப்பட்டது. இதனை 
அறிந்தனன்‌ செங்குட்டுவன்‌. அப்பழிச்‌ சொல்‌ சேரனைச்‌ 
சுட்டியதன்று; சோழனைச்‌ சுட்டியதன்று; பாண்டியனைச்‌ 
சுட்டியதன்று. ஆயின்‌, தமிழரசர்‌ மூவரையும்‌---தமிழர்‌ யாவ 
ரையும்‌ சுட்டி நிலைப்பதாகும்‌. அதனை அழிப்பது தமிழர்‌ 
கடன்‌. இதனை உணர்ந்தான்‌ செங்குட்டுவன்‌. 


அமையா வாழ்க்கை 
அரைசர்‌ வாய்மொழி 

நம்பால்‌ ஒழிகுவ 
தாயின்‌ ஆங்கஃது 


10௦ சிலப்பதிகாரச்‌ செய்தி 





எம்போல்‌ வேந்தர்க்கு 
இகழ்ச்சியும்‌ தரூஉம்‌ 
(கால்கோள்‌: ௧0-௧௨) 
என்று கொதித்துச்‌ சூளுரைக்கின்றான்‌. 


அப்போது அரசன்‌ அருகில்‌ இருந்தவர்‌, **அரசே! 
நின்னைப்‌ பழித்துக்‌ கூறல்‌ இயலுமோ ?பாண்டியரையும்‌ சோழ 
ரையும்‌ பழித்தனரே யன்றி, இமயம்வரை வெற்றிகொண்ட 
நின்னை இகழ்ந்தா ரல்லர்‌'' என எடுத்துக்‌ கூறினர்‌. 


ஆர்புனை தெரியலும்‌ 
அலர்தார்‌ வேம்பும்‌ 
சீர்கெழு மணிமுடிக்கு 
அணிந்கோர்‌ அல்லால்‌ 
அஞ்சினர்க்கு அளிக்கும்‌ 
அடுபோர்‌ அண்ணல்‌7நின்‌ 
வஞ்சினத்து எதிரும்‌ 
மன்னரும்‌ உளரோ 
இமய வரம்ப!நின்‌ 
இகழ்ந்தேோ ரல்லர்‌ 
(கால்கோள்‌: ௧௯-௨௩) 
என்ற அவர்தம்‌ கூற்றைப்‌ பொருட்படுத்தினனா? என்னைப்‌ 
புகழ்ந்தால்‌ போதும்‌; என்‌ இனம்பற்றி எனக்குத்‌ தெரியாது” 


என்று வாழும்‌ ஈம்மனோர்‌, ஈண்டு இளங்கோவடிகளின்‌ 
இதயச்‌ செய்தியை எண்ணிப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌. 


்‌ தமிழர்க்கு ஒரு பழி வரின்‌ - அதனைத்‌ துடைப்பது தமி 
ழர்‌ ஒவ்வொருவர்‌ கடனுமாகும்‌. “என்னையா இகழ்ந்தனர்‌; 
அவனைத்தான்‌ பழித்தனர்‌' என்ற மனப்பான்மை ஒற்றுமை 


ஒற்றுமைக்‌ காப்பியம்‌ 101 


யின்மையின்‌ பிறிதொரு சார்பாகும்‌. பகைவர்‌ கண்முன்னர்த்‌ 
தமிழர்‌ ஒன்றுபட்டுத்‌ தோன்றுதல்‌ வேண்டும்‌. தமிழ்‌ இனத்‌ 
துக்கு வந்த பழி ஒவ்வொரு தமிழனுக்கும்‌ வந்த பழி. இங்‌ 
ஙனம்‌ எண்ணியவன்‌ செங்குட்டுவன்‌. 
காவா நரவிற்‌ 
கனகனும்‌ விசயனும்‌ 
விருந்தின்‌ மன்னர்‌ 
கும்மொடுங்‌ கூடி 
அருந்தமி ழாற்றல்‌ 
அறிந்திலர்‌ ஆங்கெனக்‌ 
கூற்றங்‌ கொண்டுஇச்‌ 
சேனை செல்வது 
(கால்கோள்‌: : ௧௫௯-௧௭௨) 


என்று படையெடுப்புக்‌ குரிய காரணத்தைக்‌ குட்டுவன்‌ 
குறித்ததை ஆராய்ந்தால்‌ மேற்சொல்லிய கருத்துக்கள்‌ 
புலப்படும்‌. 


தமிழனும்‌ தமிழரும்‌ 


இன்றைய தமிழர்‌ நிலை யாது? வேலனைப்‌ பழித்தால்‌ 
வேலன்‌ சீறுவான்‌. முருகனைப்‌ பழித்தால்‌ வேலன்‌ வாளா 
கிடப்பான்‌. தமிழ்‌ மொழியைப்‌ பழித்தால்‌ தமிழன்‌ பல்லை 
இளிப்பான்‌, தமிழ்‌ நாட்டையும்‌ இனத்தையும்‌ தூற்றினால்‌ 
“யார்க்கு என்ன வந்தது' என்று கட்டைபோல்‌ கிடப்போம்‌. 
தனிப்பட்ட தமிழன்‌ தன்னைப்‌ பிறன்‌ . பழிக்க விடுவதில்லை; 
ஆனால்‌ தன்‌ இனத்தைப்‌ பிறன்‌ பழிப்பதைத்‌ தடுப்பதில்லை. 
*நான்‌' என்ற உணர்ச்சித்‌ தடிப்பைத்‌ தவிரத்‌ 'தமிழன்‌' என்ற 
இனத்‌ தொகுப்புணர்ச்சி காண்பது அருமையாக இருக்‌ 
கின்றது. சிலப்பதிகாரச்‌ செங்குட்டுவன்‌ நமக்கு வழி 
காட்டுகின்றான்‌. *தமிழாற்றல்‌' பழிக்கப்படக கூடாது. 


102 சிலப்பதிகாரச்‌ செய்தி 


ஒற்றுமை உள்ளும்‌ புறமும்‌ நிலவினா லன்றித்‌ தமிழினம்‌ 
உய்ய முடியாது. 


ஒரு மொழி வைத்து உலகு ஆண்ட காலம்‌ போயிற்று; 
அது இனி நமக்கு வேண்டா, 


குமரி வேங்கடம்‌ 
குணகுட கடலா 

மண்திணி மருங்கின்‌ 
தண்டமிழ்‌ வரைப்பு 


(நூற்கட்டுரை: ௧-௨) 


என்று தமிழ்‌ மொழிக்கு எல்லை வகுத்தார்‌ இளங்கோவடிகள்‌. 
குட (மேற்குக்‌) கடல்‌ என்று சொல்ல இனி வழி இல்லை: 
வேங்கடத்துக்கு ஏங்குகின்றோம்‌. குமரிமுனை *கொடுமலை 
யாளக்‌ குடியிருப்பினுள்‌' சிக்கியிருக்கிறது. மூவர்‌ இருவ 
ராயினர்‌. இருவரும்‌ இலராயினார்‌. தமிழகம்‌ தேய்ந்து 
சுருங்குகின்றது. ஏன்‌? ஏன்‌? ஒற்றுமை இல்லை. “முடி 
உடை (தத)வேந்தரின்‌ பரம்பரையே! எண்ணிப்‌ பார்‌” என்கின்‌ 
றது சிலப்பதிகாரம்‌. 


தமிழ்‌ மகனுக்குக்‌ கோடி கோடியாய்ப்‌ பொன்‌ கொழிக்‌ 
கும்‌ நிலம்‌ உண்டு; ௩டுவே ஒரு பாழ்ங்‌ கிணறும்‌ இருக்‌ 
கின்றது. அது தூர்க்கப்பட வேண்டும்‌. ஈம்‌ முன்னோர்‌ செல்‌ 
வம்‌' என்று இன்னமும்‌ அதைப்‌ போற்றினால்‌, சுற்றியுள்ள 
நிலபுலன்களைக்‌ கட்டிக்‌ காக்க ஆளில்லாமல்‌, வாரிசாக 
வுள்ள இன்றைய தமிழனும்‌ அந்தப்‌ பாழுங்கிணற்றில்‌ 
விழவேண்டியதே. 


உரிமையும்‌ உறவும்‌ 


முன்‌ கட்டுரையில்‌, சிலப்பதிகாரம்‌ எங்ஙனம்‌ 
ஒற்றுமைக்‌ காப்பியமாக ஒளிர்கின்றது என்பதைக்‌ கண்‌ 
டோம்‌. ஓர்‌ இனத்தாரிடையே ஒற்றுமை நிலவுதல்‌ ஈலமென்‌ 
றும்‌, அப்பண்பால்‌ அவ்வினம்‌ பல்லாற்றானும்‌ முன்னேற்றம்‌ 
அடையும்‌ என்றும்‌ அறிவுரைகளைச்‌ கூறிச்‌ செல்லுதல்‌ 
எவர்க்கும்‌ எளியதே. ஆயின்‌, அப்பண்பினை மக்கள்‌ வாழ்க்‌ 
கையில்‌ அமைத்தல்‌ எங்ஙனம்‌ என்பதனைக்‌ குறித்துக்‌ காட்‌ 
டுவதே சீரிய பணியாகும்‌. அத்தகைய ௩ற்பணியினை இளங்‌ 
கோவடி கள்‌ சிறப்புற ஆற்றியுள்ளார்‌. 

ஓர்‌ இனத்தார்‌ தம்முள்‌ ஒன்றுபட்டு வாழ்தல்‌ இன்றி 
யமையாததே. ஆயின்‌, ஒன்றுபட்ட இனத்தார்‌ பிறரோடு 
முரணியோ மோதியோ வாழாதிருத்தல்‌ அதனினும்‌ சிறப்பு 
டைய தாகும்‌.தமிழர்‌ தம்முள்‌ ஒன்றுபட்டு வாழ்தல்‌ வேண்டும்‌ 





104 சிலப்பதிகாரச்‌ செய்தி 











என்னும்‌ சீ ரிய எண்ணங்‌ கொண்டவர்‌ இளங்கோவடி 
கள்‌. எண்ணத்தை வெறும்‌ அறவுரை வடிவில்‌ மாத்திரம்‌ 
அவர்‌ சொல்லிச்‌ செல்லவில்லை. தம்‌ எண்ணத்தை நிகழ்ச்சி 
கள்‌ வாயிலாகச்‌ செயற்படுத்திச்‌ சென்றுள்ளார்‌. 


தமிழர்‌ தம்முள்ளும்‌ பிறரொடும்‌ ஒன்றுபட்டு, நல்லுற 
வுடன்‌ வாழ அவர்‌ காட்டிய வழிகள்‌ எவை, அவ்‌ வழிகளுக் 
குரிய காட்சிகளை ௩மக்கு அறிவுறுத்துவது எப்படி என்ப 
வற்றை இக்‌ கட்டுரையிற்‌ காணலாம்‌. 


விதிவிலக்கான கலைஞர்‌ 


உணர்ச்சியின்‌ முருகிய நிலையில்‌ பிறரால்‌ காண இய 
லாத காட்சிகளைக்‌ கலைஞர்கள்‌ காணுகின்றனர்‌. ஆயினும்‌, 
உணர்ச்சி வயப்பட்ட அவர்களுடைய படைப்புகளால்‌ கலை 
யுலகுக்கு குறை ஒன்று உண்டு. உணர்ச்சியின்‌ ஈர்ப்புக்கு 
இரையாவதால்‌, வெறியின்‌ எல்லைக்‌ கோட்டினைக்‌ கலைஞர்‌ 
கள்‌ அடிக்கடி ௩ண்ணுகின்றனர்‌; பலர்‌ அந்த எல்லையைக்‌ 
கடந்துவிடுதலும்‌ உண்டு. கவிஞர்கள்‌ ஆகிய கலைஞரும்‌ 
இந்த விதிக்கு விலக்கானவர்கள்‌ அல்லர்‌. கவிஞர்கள்‌ ஏதே 
னும்‌ ஒரு பொருளால்‌ கவரப்பட்டால்‌, அதன்கண்ணேயே 
திளைத்துத்‌ திளைத்து, அதனுள்ளே கரந்து கரைந்துவிடுவர்‌. 
இந்நிலையில்‌ நடுவுநிலை பிறழ்ந்து ஒரு சார்பான தீர்ப்புத்‌ 
தருதல்‌ கூடும்‌. கலைநெறியாளரைப்‌ பின்பற்ற முனைகின்ற 
போது இந்த எச்சரிக்கையை மனத்தில்‌ இருத்திக்கொள்ளு 
தல்‌ வேண்டும்‌. இன்றேல்‌, கலைஞர்‌ வாழ்வில்‌ உள்ள 
“கோணல்‌” எங்கும்‌ பரவிடும்‌. 


கவிஞர்களுள்ளும்‌ சிலர்‌ விதிவிலக்குப்‌ பெற்ற கலைஞர்‌ 
களாக "இருக்கின்றனர்‌. அவர்களும்‌ உணர்ச்சி என்ற 
பரி இவர்ந்து செலுத்துவோரே; ஆயினும்‌, அந்தக்‌ குதிரை 


வல்லன ல்‌ பற வி 105 





நினைத்தபடி “பறக்க' முடியாது. அறிவு என்ற “கண்மறைப்‌ 
பும்‌' அற உணர்ச்சி என்ற கடிவாளமும்‌ இடப்பட்‌ டிருக்கும்‌. 
அறிவுக்கும்‌ அற உணர்வுக்கும்‌ மதிப்புத்‌ தரும்‌ கலைஞர்களே, 
மக்களிடையே ஒற்றுமையும்‌ ஒருமையும்‌ நிலவுதற்கான நெறி 
வகுத்துக்‌ காட்டும்‌ திறமை படைத்தவர்கள்‌. 


இளங்கோவடிகள்‌ மேற்குறித்த விதிவிலக்கான கலைஞர்‌ 
களில்‌ ஒருவராய்‌ விளங்கி ஒற்றுமைக்‌ காட்சியை ஒப்பற்ற 
காவியக்‌ காட்சியாகக்‌ காட்டியுள்ளார்‌. 


மூவர்க்கும்‌ உரிய கதை 


தமிழகத்தில்‌ அரசு செலுத்திய மூவேந்தரும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ பூசலிட்டுப்‌ பொருவதிலேயே பெரும்பான்மையான 
காலத்தைக்‌ கடத்தினர்‌. அந்த முடிமன்னர்‌ மூவரையும்‌ 
இனிய உறவுடன்‌ ஒரே இடத்தில்‌ காணுதல்‌ அரிது. ஒற்று 
மையின்மையே தமிழகத்தின்‌ பெருங்குறையாக இருந்தது. * 
இக்‌ குறைகண்டு மனம்‌ புழுங்கிய கோவூர்‌ கிழார்‌, ஒளவை 
யார்‌, காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ காரிக்‌ கண்ணனார்‌ போன்ற 
சங்கப்‌ புலவர்களின்‌ பாடல்களை இன்றும்‌ காணலாம்‌. இந்தப்‌ 
பின்னணியில்‌ சிலப்பதிகாரத்தைப்‌ பயின்றால்தான்‌, தமிழ்‌ 
வேந்தரிடையே இளங்கோவடிகள்‌ காட்டிய ஒற்றுமைக்‌ 
காட்சியின்‌ விழுப்பம்‌ புலப்படும்‌. சேர சோழ பாண்டியர்கள்‌ 
மூவரையும்‌ ஏற்றத்‌ தாழ்வின்றி ஒப்பப்‌ புகழ்கின்றது சிலப்‌ 
பதிகாரம்‌ என்பதை முன்னரே நாம்‌ அறிந்துள்ளோம்‌. 

கதையின்‌ அமைப்பு இந்த அரிய செய்தியினைச்‌ செப்பு 
தற்கு மிகவும்‌ பொருத்தமாக வாய்ந்துள்ளது. சோழ நாட்டில்‌ 
தொடங்கி, பாண்டி காட்டினுள்‌ பரந்து, சேர நாட்டில்‌ முடி 
வுறுகின்றது சிலப்பதிகாரக்‌ கதை. இங்ஙனம்‌ மூவேந்தர்க்கும்‌ 





* இதன்‌ விரிவினை முன்‌ கட்டுரையில்‌ காண்க. 








106 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





உரிய கதையை வெறும்‌ மண்ணளவில்‌ நிறுத்திவிடா 
மல்‌ மன ஒருமைக்கும்‌ உரிய தாக்கிய பெருமை இளங்கோ 
வடிகளையே சேரும்‌. 


அரசியல்‌ துறையில்‌ ஒற்றுமை 


திருச்செங்குன்றில்‌ வாழ்ந்த குறவர்‌ கண்ணெதிரே 
கண்ணகியைத்‌ தேவர்‌ வந்து அழைத்துச்‌ சென்றனர்‌. . இந்த 
அருங்‌ காட்சியைக்‌ காணும்‌ பேறு பெற்ற குறவர்‌ தம்‌ மன்ன 
னாகிய சேரன்‌ செங்குட்டுவனிடம்‌ தெரிவிக்கின்றனர்‌. 
கண்ணகி வரலாற்றின்‌ மதுரைச்‌ செய்திகளை மதுரையி 
லிருந்து வந்த சாத்தனார்‌ என்னும்‌ புலவர்‌ செங்குட்டுவனுக்‌ 
குத்‌ தெரிவிக்கின்றார்‌. கண்ணகி சேரநாட்டை வந்தடைந்‌ 
ததை அவர்‌ குறிப்பிடும்போது, 


கொற்ற வேந்தன்‌ 
கொடுங்கோல்‌ தண்மை 
இற்றெனக்‌ காட்டி 
இறைக்கு உரைப்பனள்்‌ போல்‌ 
தன்னாட்டு ஆங்கண்‌ 
தனிமையில்‌ செல்லாள்‌ 
நின்னாட்‌ டகவையின்‌ 
அடைந்தனன்‌ ஈங்கை 


(காட்சி: ௮௭-௯0) 


எனக்‌ கூறுகின்றார்‌. “பாண்டியனுடைய கொடுங்கோன்மை 
இத்தகையது என்பதை மூவேந்தருக்கும்‌ தலைவனாகிய செங்‌ 
குட்டுவனிடம்‌ முறையிடுவதற்காகவே தனக்குரிய சோழ 
நாடு செல்லாமல்‌ சேர நாட்டுக்குக்‌ கண்ணகி வந்தாள்‌” என்‌ 
பது சாத்தனார்‌ கருத்து. இந்தச்‌ செய்தியைச்‌ சிலப்பதிகாரத்‌ 
தில்‌ சேர்த்துப்‌ பாடியவர்‌, சேரர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த இளங்‌ 


வ 


உரிமையும்‌ உறவும்‌ 107 





கோவடிகள்‌. ஈடுநிலை உணர்வு அவரிடத்து இல்லாமல்‌ போயி 
ருப்பின்‌, “ஆகா! சேரர்‌ புகழே புகழ்‌! பாண்டியன்‌ கொடுங்‌ 
கோன்மையை நிலைகாட்டிய கண்ணகி தேவியார்‌ வாழ்க !'' 
என்ற நெறியில்‌ பாடியிருத்தல்கூடும்‌. ஆயின்‌, இளங்கோ 
வடிகளின்‌ சிலம்பு சாத்தனாருக்குச்‌ 'சூடு' கொடுக்கின்றது, 
செங்குட்டுவன்‌ வாயிலாக. யான்‌ நீதியினின்‌ றும்‌ வழுவிய 
செய்தி என்னைப்‌ போன்ற மன்னரைச்‌ சென்று சேருமுன்‌ 
உயிர்விடுத்த செய்தி சேரட்டும்‌ எனக்‌ கூறுவான்‌ போல 
வினைப்பயனால்‌ வளைந்த கோலைத்‌ தன்‌ உயிர்விடுத்து நிமிர்த்‌ 
தினான்‌”' என்று பாண்டியனைப்‌ பாராட்டுகின்றான்‌ சேரன்‌ 
செங்குட்டுவன்‌. * 


கண்ணகியின்‌ கதையைச்‌ சாத்தனார்‌ வாயிலாகவே 
இளங்கோவடிகள்‌ முதன்‌ முதல்‌ அறிந்தார்‌; அறிந்த அப்‌ 
பொழுதே தமிழரிடையே நல்லுறவு நிகழ்வதற்கு ஏதுவான 
௧௬ நிகழ்ச்சி அதனிடம்‌ அமைந்திருப்பதையும்‌ கண்டு 
கொண்டார்‌. சாத்தனாரும்‌ சிறந்த புலவரே; ஆயினும்‌, 
அவர்‌ சேரனுக்குச்‌ சிறப்பும்‌ பாண்டியனுக்கு இழிவும்‌ தரும்‌ 
கதையாகக்‌ கண்ணகி வரலாற்றைக்‌ கண்டார்‌. அறவழிப்‌ 
பட்ட இளங்கோவடிகளோ ஒற்றுமைக்‌ காப்பியமாக உரு 
வாக்க வழி கண்டார்‌. இந்த மனப்பான்மையின்‌ வேறுபாடு 
௩ம்‌ சிந்தனைக்‌. குரியது. சிலப்பதிகாரக்‌ கதையின்‌ தலைவி 
யாகிய கண்ணகி யாரும்‌ படாத பெருந்துயரம்‌ அடை 
வதற்குக்‌ காரணமாயினன்‌ பாண்டியன்‌. எனவே, அவனைக்‌ 
கெகொடுங்கேகோலன்‌ என்று சாத்தனார்‌ , பழிப்பதில்‌ 
தவறு இல்லை என்று சிலர்‌ வாதாடலாம்‌. ஆயினும்‌, இளங்‌ 
கோவடிகள்‌ அத்துணை எளிதாக ஒரு மன்னனைப்‌ பழிக்கின்ற 








* சேரன்‌ கூற்றை முன்‌ கட்டுரையிற்‌ காண்க. தொடர்பு 


கருதி ஈண்டுச்‌ சுருக்கமே தரப்பெற்‌ நுள்ள அ. 





108 ்‌ இப்பத்‌ செய்தி 








புல்லிய மனம்‌ படைத்தவ ரல்லர்‌. சோழனின்‌ செங்‌ 
கோன்மை பற்றியோ சேரனின்‌ செங்கோன்மை பற்றியோ 
மிக விரிவாக அவர்‌ பாடவில்லை; அவ்வாறு பாடுதற்குரிய 
தேவையும்‌ கதையில்‌ இல்லை. பாண்டியன்‌ சொல்லால்‌ 
தவறு நேர்ந்தது. எனவே, அவனுடைய ஆட்சிமுறை 
பற்றி ஆராயவேண்டி யுள்ளது. இதனை எதிர்பார்த்தே 
இளங்கோவடிகள்‌ தம்‌ காப்பியத்தை இயற்றியுள்ளார்‌. பாண்‌ 
டியன்‌ செங்கோலனே என்பதை நிறுவுதற்குப்‌ பலவாறு 
பாடுபடுகின்றார்‌ இளங்கோவடிகள்‌. பாண்டியனின்‌ செம்‌ 
மையை நிறுவுவதற்காக எல்லைமீறிய நிகழ்ச்சி ஒன்றைப்‌ 
படைக்கவும்‌ ஆசிரியர்‌ தயங்கவில்லை. 


இத்துணைப்‌ பாடுகளும்‌ எதற்கு? தமிழ்‌ மனனருள்‌ ஒரு 
வனை மற்ற மன்னர்கள்‌ பழிப்பதற்குக்‌ காரணமான ஒரு 
நிகழ்ச்சி நிகழ்ந்துவிட்டது. “ஒற்றுமை வேண்டும்‌' என்னும்‌ 
உணர்ச்சி அற்றோர்க்கு இவ்வளவு போதும்‌; உடனே பாண்‌ 
டியன்‌ கொடுங்கோலன்‌” எனப்‌ பழி பரப்பத்‌ தொடங்கிடுவர்‌. 
தண்டமிழ்‌ ஆசான்‌ எனப்‌ புகழப்படும்‌ சாத்தனார்‌ போன்ற 
புலவர்களே விதிவிலக்கான வர்‌ அல்லர்‌ எனின்‌, பொதுமக்‌ 
களைப்‌ பற்றியும்‌, பொருதலும்‌ பொறாமையுமே கொண்டிருக்‌ 
கும்‌ ஏனைய மன்னர்களைப்‌ பற்றியும்‌ எங்ஙனம்‌ குறைகூற 
முடியும்‌? அவ்வாறு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ௩ல்‌ 
லுறவு நிலவும்‌ ஒற்றுமைக்கு வழிகாட்டுதலே இளங்கோ 
வடிகளின்‌ குறிக்கோள்‌. சேரன்‌ செங்குட்டுவன்‌ பாண்டி 
யனைப்‌ பழிப்பதற்குப்‌ பதிலாகப்‌ போற்றினான்‌. அவ்வாறு 
குறை நேர்ந்தால்‌ குணங்கண்டு கை 
போற்றுவதும்‌ மக்களிடையே 
வழிகளாகும்‌. : 


ற மறப்பதும்‌ குணம்‌ 
ஈல்லுறவு நிலவுதற்குரிய 





109 


உரிமையும்‌ உறவும்‌ 





சமயத்‌ துறையில்‌ ஒற்றுமை 


மக்களிடையே நல்லுறவு நிலவாமல்‌ இருப்பதற்குரிய 
காரணங்கள்‌ மிகப்‌ பல; அவற்றுள்‌ இரண்டு சிற்ப்பானவை. 
ஒன்று, அரசியல்‌; மற்றொன்று, சமயப்‌ பிணக்கு. அரசியல்‌ 
தலைவரிடையே மறந்து மன்னித்தலும்‌, புரிந்து போற்றுதலும்‌ 
நிலவுமாயின்‌ ஒற்றுமை நீடிக்கும்‌. அதனை முன்னே சேரன்‌ 
செங்குட்டுவன்‌ செயலால்‌ கண்டோம்‌. சமயத்‌ துறையிலும்‌ 
நல்லுறவு நிலவுதற்குரிய வழிகளை இளங்கோவடிகள்‌ 
காட்டியுள்ளார்‌. 

இளங்கோவடிகள்‌ வாழ்ந்த காலம்‌ ஒரு மாறுதல்‌ காலம்‌. 
அவருக்கு முன்பிருந்த சங்க காலத்தில்‌ கடவுள்‌ நம்பிக்கை 
யும்‌ வழிபாடும்‌ நிலவின; எனினும்‌ இன்று நாம்‌ கொண் 
டி ருப்பது போல்‌ சைவம்‌, வைணவம்‌, கிறிஸ்தவம்‌, பெளத்‌ 
போலச்‌ சமய நிலையங்கள்‌ கிடையா. இளங்கோ 
வடிகள்‌ காலத்தில்‌ அத்தகைய நிலையங்கள்‌ ஏற்படலாயின. 
அவ்வாறு சமய நிலையங்கள்‌ தோன்றுவதால்‌ ஏற்படக்கூடிய 
நன்மை தீமைகளை அவர்‌ ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்‌. 
சமயக்‌ கொள்கைகளைப்‌ பரப்பும்‌ குரவர்கள்‌ கடும்பற்றுள்ளம்‌ 
கொண்டவர்க ளாயின்‌, சமயப்‌ பிணக்கும்‌ பூசலும்‌ பெருகும்‌ 
என்பதை உணர்ந்திருக்கின்றார்‌. பூசலும்‌ பிணக்கும்‌ பிற 
துறைகளில்‌ இருந்தாலும்‌ பரவாயில்லை; உயிர்கள்‌ யாவும்‌ 
இறைவன்‌ மக்கள்‌ என்று கொள்ளும்‌ சமயத்‌ துறையில்‌ 
அவை ஏற்படக்‌ கூடாதன. ஆனால்‌, அவை எல்லா நாடு 
களிலும்போல ஈம்‌ நாட்டிலும்‌ தோன்றின. சமய வெறியால்‌ 
எவ்வளவு பெரிய அவலம்‌ ஏற்படக்கூடும்‌ என்பதை ஈம்‌ 
தலைமுறை மிக நன்றாக உணர்ந்திருக்கின்றது. பல்லாயிரக்‌ 
கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறைகூடக்‌ காணமுடியாத 
காந்தியடிகளையே நாம்‌ பலிகொடுத்தோம்‌;பறிகொடுத்தோம்‌. 
இத்துணைப்‌ பெருங்கேடு நிகழக்கூடும்‌ என்பதனை இளங்கோ 





110 இலப்பதிகாரச்‌ செய்தி 3 


வடி. கள்‌ உணராதிருக்‌ திருக்கலாம்‌. எனினும்‌, சமயப்‌ பிணக்‌ 
கால்‌ வேண்டாத தொல்லைகள்‌ ஏற்படும்‌ என்பதை மிகத்‌ 
தெளிவாக அறிந்திருக்க வேண்டும்‌. ஆதலால்‌, சமயப்‌ 
பிணக்குக்கு ஒரு சிறிதும்‌ இடம்‌ இல்லாமல்‌ தம்முடைய 
சிலப்பதிகாரத்தை இயற்றியுள்ளார்‌. 
பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ 
(இந்திரவிழவு: ௧௭௯) 
என்று சிவபிரானைப்‌ புகழ்கின்றார்‌. அவரே, 
பஞ்சவர்க்குத்‌ தூது 
நடந்தானை ஏத்தாத 
காஎன்ன நாவே 


நாராயணா என்னா 
நாஎன்ன நாவே. 


(ஆய்ச்சியர்‌ குரவை) 
என்று திருமாலைப்‌ புகழ்கின்றார்‌. இப்படியே பெளத்தர்‌, 


அருகர்‌ எவராயினும்‌ அவ்வச்‌ சமயத்தார்‌ போலவே அவவச்‌ 
சமயங்களைப்‌ போற்றுகின்றார்‌. 


இளங்கோவடிகளுக்குச்‌ சமண சமயத்‌ தில்‌ பற்று 
உண்டு. அச்சமயக்‌ கொள்கையைப்‌ பரப்பும்‌ நோக்கமும்‌ 
அவருக்கு உண்டு. எனினும்‌, தம்‌ கருத்தைப்‌ பரப்புதற்காகப்‌ 
பிறரைப்‌ பழிக்கவேண்டும்‌ என்று அவர்‌ கருதவில்லை. அவர்‌ 
சமணர்‌. அதனையும்‌ அவர்‌ தெளிவாக-— வெளிப்படையாகக்‌ 
கூறிக்கொள்ள வில்லை. கிலப்பதிகாரத்தைப்‌ பலமுறை 
பயின்றால்தான்‌ உணரமுடியும்‌. அந்த அளவுக்கு 
ஏனைய சமய நெறிகளையும்‌ அவர்‌ போற்றியுள்ளார்‌. கதைத்‌ 
தலைவன்‌ தலைவியர்க்கு வழித்துணையாகக்‌ கவுந்தியடிகள்‌ 


உரிமையும்‌ உறவும்‌ 11॥ 





என்ற சமண சமயத்‌ துறவியைப்‌ படைக்கின்றார்‌. வழி நெடு 
கிலும்‌ சமண சமயக்‌ கொள்கைகளை அவர்‌ எடுத்துரைத்து 
வருகின்றார்‌. இடையே வானில்‌ இயங்கும்‌ சமண சாரணர்‌ 
வருகின்றனர்‌; அருகன்‌ புகழ்‌ பாடப்படுகின்றது. எனினும்‌, 
பிற சமயப்‌ பழிப்புக்கு அணு அளவும்‌ அங்கே இடம்‌ இல்லை. 
ஆக்க நெறியில்‌ கருத்தைச்‌ செலுத்தும்‌ அறச்‌ செல்வர்‌ 
களுக்கு எள்ளளவும்‌ அழிவுச்‌ சிந்தனை இருத்த லாகாது. 
இதனைத்‌ தெளிவாக உணர்ந்தவர்‌ இளங்கோவடிகள்‌. கோவ 
லன்‌ சமண சமயத்தவன்‌; ஆயினும்‌ கொற்றவை மந்திரம்‌ 
சொல்லுகின்றான்‌. இளங்கோவடிகள்‌ சமணத்‌ துறவியாக 
இருந்தும்‌ அவருடைய காப்பியத்தில்‌ வருகின்ற கோவல 
னின்‌ தந்தை பெளத்தத்‌ துறவி ஆகின்றான்‌. மாதவியும்‌ 
மணிமேகலையும்‌ பெளத்தத்‌ துறவிகள்‌ ஆகின்றனர்‌. சிலப்‌ 
பதிகாரத்‌ தொடக்கத்தில்‌ மாமுது பார்ப்பான்‌ மறைவழி காட்‌ 
டித்‌ தீவலம்‌ செய்யும்‌ திருமணம்‌ பேசப்படுகின்றது. . மாடல 
மறையவன்‌ கூற்றுப்படி சேரன்‌ செங்குட்டுவன்‌ வேத 
வேள்வி செய்தல்‌ சிலப்பதிகாரத்தின்‌ இறுதியில்‌ வருகின்‌ 
றது: ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையுடன்‌ செவ்விய 
நெறிப்பட்ட சமய சமரசக்‌ காட்சியே இளங்கோவடிகளின்‌ 
சிலப்பதிகாரத்தில்‌ சித்தரிக்கப்பட்‌ டுள்ளது. 


வேங்கடத்துக்கு அப்பாலும்‌...... 

மக்கள்‌ நல்லுறவுடன்‌ வாழும்‌ வாழ்க்கை தமிழகத்துக்கு 
மட்டுமே வேண்டும்‌ என்று இளங்கோவடிகள்‌ கருதியவ 
ரல்லர்‌. வேங்கடத்துக்கு அப்பாலுள்ளவர்களும்‌ மக்களே 
என்ற மதிப்பு அவருக்கு உண்டு. தமிழ்‌ மன்னர்களைக்‌ கன 
கன்‌, விசயன்‌ என்ற வடநாட்டு மன்னர்கள்‌ பழித்தனர்‌. இச்‌ 
செய்தி செங்குட்டுவனுக்குச்‌ சினத்தை ஊட்டிற்று. “பத்‌ 
தினிப்‌ படிமத்துக்குரிய கல்லை இமயத்தி லிருந்து எடுத்துக்‌ 
கனக, விசயர்‌ தலையிலேயே ஏற்றிக்‌ கொணர்வேன்‌' என்று 





112 சிலப்பதிகாரச்‌ செய்தி 








வஞ்சினம்‌ கூறினான்‌. மேற்கொண்ட சூளூரையைத்‌ தன்‌ 
அரும்பெறல்‌ வெற்றியால்‌ நிறைவேற்றியும்‌ காட்டினன்‌. 
தமிழரசரின்‌ வீரத்தைப்‌ பழித்ததால்‌ அவமானம்‌ அடைந்த 
மன்னர்களைச்‌ சோழனுக்கும்‌ பாண்டியனுக்கும்‌ கோட்டிவர 
அனுப்பினான்‌, சேரன்‌ செங்குட்டுவன்‌. சோழனும்‌ பாண்டி 
யனும்‌ பாராட்டி யிருப்பர்‌ என்றுதான்‌ பொது 
வாக எவரும்‌ எதிர்பார்ப்பர்‌. ஆனால்‌, சிலப்பதிகாரத்தின்‌ 
செய்தி அஃதன்று. “தமிழரின்‌ பொது எதிரி ஒடுக்கப்பட்‌ 
டது சரியே. எனினும்‌, போர்க்களத்தி லிருந்து மாறுவேடம்‌ 
பூண்டு அஞ்சி ஓடிய இவர்களைப்‌ பிடித்து வருவதோ வீரர்க்கு 
வெற்றி!'' என்று கூறினர்‌. இந்தச்‌ செய்தி என்ன அறிவிக்‌ 
கின்றது? “பகைவர்‌ எனின்‌ அவர்கள்‌ அவமானத்துக்‌ குள்‌ 
ளாக வேண்டியவர்களே” என்ற கருத்தை மறுக்கின்றது. 
பகையை ஒடுக்கலாம்‌; போரில்‌ வென்றதே ஒடுக்கியதாகி 
விட்டது. வஞ்சினம்‌ நிறைவேறுவதற்காக அவர்களைப்‌ 
பிடித்துக்‌ கல்லை அவர்கள்‌ தலையில்‌ சுமத்தி யிருக்கலாம்‌. 
ஆனால்‌, அவர்களை ஏனைய மன்னர்களிடமும்‌ காட்டிவரச்‌ 
சொல்வது அவமான மன்றோ? தோற்றவர்களும்‌ மக்களின்‌ 
தலைவராகிய மன்ன ரல்லரோ?-- இவ்வாறு எண்ணியது 
அன்றைய மன்னர்‌ மனம்‌. மற்றவர்க்கு உரிய மதிப்பைக்‌ 
கொடுப்பது மக்களிடையே நல்லுறவு நிலவுதற்கான வழி 
என்பதை இதன்‌ வாயிலாக இளங்கோவடிகள்‌ குறிப்பிடு 
கின்றார்‌. 


உரிமை போற்றும்‌ உறவு 


பல்வேறு கூட்டத்தாரும்‌ ஒற்றுமையாக வாழவேண்டும்‌ 
என்பது சிலப்பதிகாரத்தின்‌ சிறப்பான செய்தி. ஒற்றுமை 
எனின்‌ ஒரு சாரார்‌ உரிமையைப்‌ பறிகொடுத்துவிட்டு அடி 
மையாய்‌ வாழ்கின்ற ஒற்றுமை என்பது பொருளன்று. 


உரிமையும்‌ உறவும்‌ 





113 


அவரவர்‌ எல்லையில்‌, அவரவர்‌ அளவில்‌ உரிமையோடு வாழ்‌ 
கின்ற ஒற்றுமையே சிலப்பதிகாரத்தில்‌ நாம்‌ காணுகின்‌ 
றோம்‌. உறவுக்காக உரிமையைப்‌ பறிகொடுக்கச்‌ சொல்லி 
னாரல்லர்‌ இளங்கோவடிகள்‌. 
கெடியேோன்‌ குன்றமும்‌ 
தொடியோள்‌ பெளவமும்‌ 
தமிழ்வரம்‌ பறுத்த 
தண்டமிழ்‌ வரைப்பு 
(வேனில்‌: ௧-௨) 


என்று தமிழகத்தின்‌ உரிமைக்கு எல்லை வரையறை செய்‌ 
கின்றார்‌. உரிமைக்கு எல்லை வகுத்த இளங்கோவடிகள்‌ 
உறவுக்கும்‌ அதே .எல்லையை வரையறுக்க வில்லை. செங்‌ 
குட்டுவன்‌ வடநாட்டின்மீது படை யெடுத்துப்‌ போகும்போது, 
முனிவர்கள்‌ சிலர்‌ வந்து அவனைக்‌ காண்கின்றனர்‌. கண்டு 
அவனை நோக்கி, 


மலையத்து ஏகுதும்‌ 
வான்பே ரிமய 
நிலையத்து ஏகுதல்‌ 
நின்கருத்‌ தாகலின்‌ 
அருமறை அந்தணர்‌ 
ஆங்குளர்‌ வாழ்வோர்‌ 
பெருநில மன்ன 
பேணல்நின்‌ கடன்‌ 


சூ (கால்கோள்‌: ௧00-௧0௩) 


என்று கூறுகின்றனர்‌. இம௰ய மலையில்‌ வாழும்‌ முனிவர்‌ 
தென்னாட்டு மலைய மலைக்கு வருதலையும்‌, தென்னாட்டு மன்‌ 
னர்‌ இமய -மலையில்‌ வாழும்‌ அந்தணரைப்‌ பேணுதலையும்‌ 





114 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





குறித்துப்‌ பேசுகின்ற சிலப்பதிகாரத்தின்‌ கருத்து ஆராயத்‌ 
தக்க தாகும்‌. கனக, விசயரை எதிர்த்துச்‌ செல்லுகின்றான்‌ 
செங்குட்டுவன்‌. அவனிடம்‌ இமயத்து அந்தணரைப்‌ பேண 
வேண்டும்‌ என்ற வேண்டுகோள்‌ விடுக்கின்றனர்‌. இது 
உதவி நாடும்‌ உறவு; ஆதலால்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கது. 


ஆனால்‌, தமிழ்‌ இனத்தாரின்‌ வீரத்தைப்‌ பழித்த பேச்சு, 
உரிமைப்‌ புகழுக்கு மாசு தருவது; அந்தப்‌ பேச்சைக்‌ கேட்ட 
பின்னும்‌ வாளா விருப்பது உரிமையைப்‌ பறிகொடுத்து உறவு 
தேடும்‌ இழிதகவுடையதாக முடியும்‌. இத்தகைய உறவை 
இளங்கோவடிகள்‌ ஏற்றுக்கொள்ள வில்லை. ஆதிக்கமும்‌ 
அடிமைத்தனமும்‌ நிலவ இடந்தரும்‌ உறவு, உண்மையில்‌ 
ஈல்லுறவு எனக்‌ கொள்ளமுடியாது. 


பத்தினிப்‌ படிமத்துக்குக்‌ கல்‌ எடுப்பது ஒன்றே நோக்க 
மெனின்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ படையெடுத்து வடநாடு 
நோக்கிச்‌ செல்ல வேண்டா; தன்னுடைய வடநாட்டு நண்பர்‌ 
கள்‌ வாயிலாக அந்தச்‌ செயலை முடித்துக்கொள்ள இயலும்‌. 
நூற்றுவர்‌ கன்னர்‌ என்ற நட்பரசர்‌ அவ்வாறே தெரிவிக்‌ 
கின்றனர்‌. அப்போது செங்குட்டுவன்‌ தன்‌ வடநாட்டுப்‌ 
படையெடுப்புக்கு உரிய காரணத்தைச்‌ சொல்லுகின்றான்‌. 


காவா காவின்‌ 
கனகனும்‌ விசயனும்‌ 
விருந்தின்‌ மன்னர்‌ 
தம்மொடுங்‌ கூடி 
அருக்தமி மாற்றல்‌ 
அறிந்தில ராங்கெனக்‌ 
கூற்றங்‌ கொண்டுஇச்‌ 
சேனை செல்வது 


- (கால்கோள்‌; ௧௫௯-௧௭௨). 





115 


உரிமையும்‌ உறவும்‌ 





தமிழாற்றலைப்‌ பழித்தவர்க்குப்‌ பாடங்‌ கற்பிக்க'வே சினங்‌ 
கொண்டு சேனை செல்வதாகச்‌ சேரன்‌ செப்புகின்றான்‌. மக்‌ 
களிடையே நல்லுறவு நிலைப்பதற்கான செய்திகளைக்‌ கூறும்‌ 
சிலப்பதிகாரத்தில்‌, இந்தச்‌ சினமும்‌ சேனையும்‌ வருவது ஏன்‌ 
என்பதை எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 


ஒருவரை ஒருவர்‌ பழிக்கும்‌ பழக்கம்‌ உள்ளவரையில்‌ 
பகைமையும்‌ நிலவும்‌. ஈல்லுறவு நிலவவேண்டு மாயின்‌ 
அவரவர்க்கு இயல்பான உரிமையை மதித்துப்‌ போற்ற 
வேண்டும்‌. உரிமை இல்லா இடத்தில்‌ உறவும்‌ இருத்தல்‌ 
இயலாது. எவரும்‌ பிறரைப்‌ பழிக்கவில்லை என்றால்‌, ௩ல்‌ 
லுறவு தானே நிலவும்‌. 


சமயத்‌ துறைக்கும்‌ இவ்வுண்மை பொருந்தும்‌. மதுரை 
செல்லும்‌ வழியில்‌ கவுந்தியடிகள்‌, கோவலன்‌, கண்ணகி 
ஆகிய மூவர்க்கும்‌ வழி கூறுகின்றான்‌ ஒரு மறையவன்‌. 
அவன்‌ வழி உரைக்கும்போது மூன்று பொய்கைகளைப்‌ பற்‌ 
றிக்‌ குறிப்பிட்டு, அவற்றில்‌ மூழ்கி எழுந்தால்‌ என்னென்ன 
௩ற்பயன்‌ கிட்டும்‌ என்பதை விரித்துக்‌ கூறுகின்றான்‌. அவன்‌ 
குறித்த பொய்கைகளும்‌ பயன்களும்‌ வைதிக நெறிக்கே 
உரியவை. கவுந்தியடிக ளாகிய சமணத்‌ துறவி இருப்பதைத்‌ 
தெளிவாக அறிந்துகொண்டும்‌, தன்‌ வைதிகப்‌ பற்றை 
அவன்‌ காட்டிக்கொள்கின்றான்‌. கவர்ச்சியான பயன்களைச்‌ 
சொல்லித்‌ தம்‌ ' மதத்துக்கு ஈர்க்கும்‌ முடற போல 
அவன்‌ கூற்று அமைகின்றது. இது பிறர்‌ உரி 
மையில்‌ தலையிடுவ தாகும்‌. எனவே, உரிமையை இழக்க 
விரும்பாத கவுந்தியடிகள்‌ அவன்‌ கருத்தை மறுக்கின்றார்‌; 
வேறு வழியில்லை. அவ்வாறு மறுக்குமிடத்தும்‌ * நலம்புரி 
கொள்கை நான்மறையான' என அவனை மிக்க மதிப்புடன்‌ 
நடத்துகின்றார்‌. இம்முறையில்‌ மறுப்பிலும்‌ பிறர்‌ உரிமைக்கு _ 
மதிப்பும்‌ உயர்வும்‌ தந்தால்‌ நல்லுறவு நிலவும்‌ என்பது உறுதி. _ 


தா 
பண்‌ 


116 சிலப்பஇகாரச்‌ செய்து 





சேரன்‌ செங்குட்டுவன்‌ வடநாடு செல்லுமுன்‌, தன்‌ வழி 
படு கடவுளாகிய சிவபிரானை வணங்கி வழிபட்டான்‌. வழி 
பட்டு, அப்பெருமானின்‌ திருவடிகளைத்‌ தன்‌ முடிமீது சூடிக்‌ 
களிறு ஏறிப்‌ புறப்பட்டான்‌. புறப்படும்போது ஆடகமாடம்‌ 
என்ற திருமால்‌_கோவிலி லிருந்து பிரசாதம்‌ வந்தது.. சைவ 
னாகிய செங்குட்டுவன்‌ திருமாலின்‌ பிரசாதத்தை மறுக்க 
வில்லை; ஏற்றுக்கொண்டான்‌. ஆனால்‌, தான்‌ வழிபட்ட சிவ 
பிரானுக்கு அடுத்த நிலையே தருகின்றான்‌. தன்‌ நெறிக்கு 
இழிவின்றிப்‌ பிறர்‌ நெறிக்கு மதிப்புத்‌ தருதல்‌ வேண்டும்‌ 
என்பதே ஆசிரியரின்‌ கருத்தாதல்‌ வேண்டும்‌. 


உலகுபொதி உருவத்து 
உயர்ந்தோன்‌ சேவடி 
மறஞ்சேர்‌ வஞ்சி 
மாலையொடு புனைந்து 
இறைஞ்சாச்‌ சென்னி 
இறைஞ்சி வலங்கொண்டு 
கடக்களி யானைப்‌ 
பிடர்த்தலை ஏறினன்‌ 
குடக்கோக்‌ குட்டுவன்‌ 
கொற்றம்‌ கொள்கென 
ஆடக மாடத்து 
அறிதுயில்‌ அமர்ந்தோன்‌ 
சேடம்‌ கொண்டு 
அிலர்கின்‌ றேத்தத்‌ 
தெண்ணீர்‌ கரந்க 
செஞ்சடைக்‌ கடவுள்‌ 
வண்ணச்‌ சேவடி 


மணிமுடி வைத்தலின்‌ 


உரிமையும்‌ உறவும்‌ 117 


ஆங்கது வாங்கி 
அணிமணிப்‌ புயத்துத்‌ 


(கால்கோள்‌: ௫௫-௭௭ ) 


என்பது சிலப்பதிகாரம்‌. சிவபிரான்‌ அருளால்‌ தோன்றி 
அவரையே தன்‌ வழிபடு கடவுளாகக்‌ கொண்டவன்‌ செங்‌ 
குட்டுவன்‌; சிவபிரான்‌ திருவடிக்குத்‌ தன்‌ முடியும்‌, திருமால்‌ 
பிரசாதத்துக்குத்‌ தன்‌ புயமும்‌ கொடுத்த அவன்‌ செயல்‌ 
சிந்தனைக்கு உரியது. ஒற்றுமைக்கு வழிகோலுவதற்குத்‌ 
தன்மதிப்பை இழக்கவேண்டு மென்றோ, தன்மதிப்பை இழந்‌ 
தால்தான்‌ நஈல்லுறவைத்‌ தேட இயலும்‌ என்றோ கருத 
இடமில்லை யன்றோ ? 
அன்புரிமையும்‌ அருளுறவும்‌ 


சமுதாயத்தின்‌ பொறுப்பேற்பவர்‌ அரசியல்‌ தலைவர்‌ 
களும்‌, சமய குரவர்களும்‌ ஆவர்‌. அத்தகைய பெரியோர்‌ 
களின்‌ செயல்களாலும்‌ சொற்களாலும்‌ ஒற்றுமைக்கும்‌ உற 
வுக்கும்‌ உரிய நெறிகளை இளங்கோவடிகள்‌ வகுத்துரைத்‌ 
ததை இதுகாறும்‌ கண்டோம்‌. ஆயின்‌, சிறுபான்மைய ராகிய 
தலைவர்களே சமுதாய முழுமை ஆகிவிட மாட்டார்கள்‌. 
அன்றாட வாழ்க்கையிலும்‌ இத்தகைய பண்புகள்‌ அமையு 
மாறு செய்தலே மேலும்‌ சிறப்புடைய தாகும்‌. 


மதுரை ஈகரத்து மாதரியி னிடத்து நாம்‌ காணும்‌ பண்பு 
எவர்‌ உள்ளத்துக்கும்‌ நல்‌ விருந்தாம்‌. மாதரிக்குப்‌ புதுவதாக 
அறிமுகம்‌ செய்யப்பட்டவள்‌ கண்ணகி. ஆயின்‌, மாதரியின்‌ 
உள்ளத்தில்‌ உரிமையோடு உறவுறும்‌ இடத்தினைக்‌ கண்ணகி 
பெறுகின்றாள்‌. கவுந்தியடிகள்பால்‌ கண்ணகியை அடைக 
கலமாகப்‌ பெற்று ஆயர்‌ சேரியினுட்‌ புகும்‌ மாதரியைப்பற்றிக்‌ 


118 இலப்பதிகாரச்‌ செய்தி 





குறிக்குமிடத்து இளங்கோவடிகள்‌, 


அரும்பெறற்‌ பாவையை 
அடைக்கலம்‌ பெற்ற 
இரும்பேர்‌ உவகையின்‌ 
இடைக்குல மடந்தை 


(கொலைக்களம்‌: ௧-௨) 


என்று வரைந்துள்ளார்‌. முன்பின்‌ தொடர்பில்லா ஒருத்தி 
யைத்‌ தன்‌ அடைக்கலமாகப்‌ பெற்றாள்‌ மாதரி. அப்பேற்றால்‌ 
மிகப்‌ பேருவகை கொண்ட மாதரியின்‌ அன்பு முதிர்ச்சியுற்று 
விளைக்கும்‌ பயனை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. உள்ளத்து 
மலர்ந்த உவகை உரை யினிமையாய்க்‌ காய்த்து அரிதின்‌ 
ஓம்பும்‌ அருட்கனியாய்ப்‌ பழுக்கின்றது. உமக்கு அடித்‌ 
தொழிலாட்டி இல்லை என்று கருதற்பாலீ ரல்லீர்‌; என்‌ மகள்‌ 
ஐயை காணும்‌ அடித்தொழிலாட்டி; யான்‌ உம்மைப்‌ பொன்‌ 
போலப்‌ பொதிந்து கொள்வேன்‌. :....... ”' என்று அடியார்க்கு 
நல்லார்‌ உரைவகுக்குமாறு அமைந்தன அம்‌ மாதரி நல்லா 
ளின்‌ இன்னுரைகள்‌. ஐயையைக்‌ கண்ணகியொடு உறவின்‌ 
முறையின ளாக்கும்‌ அளவுக்கு மாதரியின்‌ மாசற்ற அன்பு 
சிறக்கின்றது. ஐயையைக்‌ குறிக்கும்‌ மற்றோர்‌ இடத்தில்‌: நாத்‌ 
தாண்‌ நங்கை' எனப்‌ பேசுகின்றாள்‌. தன்‌ மகளைக்‌ கோவல 
னுடன்‌ பிறந்த உறவின்முறையின ளாகக்‌ கொண்டாடு முகத்‌ 
தான்‌, அயலுணர்வு அடியற்றொழியச்‌ செய்கின்றாள்‌ அவ்‌ 
வன்பின்‌ தெய்வதம்‌; அயன்மை, புதுமை உணர்வுகளால்‌ 
கண்ணகியின்‌ உள்ளம்‌ அலைவுற்றுத்‌ தொல்லையுறா வண்ணம்‌ 
மாதரியின்‌ இனிய சொற்களும்‌ செயல்களும்‌ அமைகின்றன. 


கண்ணகி ஐயையின்‌ துணைபெற்றுத்‌ தன்‌ கைப்படத்‌ 
சமைத்த உணவினைக்‌ 


கோவலனுக்குப்‌ படைக்கின்றாள்‌: 


உரிமையும்‌ உறவும்‌ 119 








துணைவன்‌ துயர்போக்கித்‌ தன்‌ துயர்‌ மறக்கும்‌ துணைவியாம்‌ 
கண்ணகி பரிமாறுகின்றாள்‌. அப்பெறலரும்‌ அமுதினை உண்‌ 
ணும்‌ பேறு பெற்ற கோவலன்‌ உணவருந்துகின்றான்‌. அந்தக்‌ 
காட்சியை மாதரியும்‌ ஐயையும்‌ கண்டு மகிழ்கின்றனர்‌. 


ஆயர்‌ பாழயின்‌ 
அசோததைபெதற்‌ றெடுத்த 
பூவைப்‌ புதுமலர்‌ 
வண்ணன்‌ கொல்லோ 
நல்லமு துண்ணும்‌ 
நம்பி ஈங்குப்‌ 
பல்வனளைத்‌ கதோளியும்‌ 
பண்டுஈம்‌ குலத்துத்‌ 
தொழுனை யாற்றினுள்‌ 
தூமணி வண்ணனை 
விழுமம்‌ தீர்த்த 
விளக்குக்‌ கொல்லென 


(கொலைக்களம்‌: ௪௬-௫௧) 


ஐயையும்‌ அவள்தன்‌ தவ்வையாம்‌ மாதரியும்‌ விம்மிதம்‌ 
எய்தினர்‌ என இளங்கோவடிகள்‌ வரைகின்றார்‌. இவ்வரிய 
காட்சியில்‌ இடம்‌ பெறும்‌ இவ்வெளிய மக்களால்‌ இளங்கோ 
வடிகள்‌ தெரிவிப்பது யாது ? அன்புரிமையால்‌ அருள்‌ உறவு 
கொண்டாடும்‌ களங்கமற்ற உள்ளம்‌ எவர்பாலும்‌ இருக்கு 
மேல்‌, உலகில்‌ தொல்லை ஏது? எளிய குடிப்‌ பிறந்து, 
உழைத்தே பிழைக்கும்‌ வாழ்வின ளாகிய மாதரி வாயிலாக 
இத்துணை உயரிய உண்மையினை நமக்கு அறிவுறுத்து 
கின்றார்‌ இளங்கோவடிகள்‌. அன்பு செலுத்தும்‌ திறம்‌ உடை 
யவர்க்கு - அவ்வன்புரிமை காரணமாக-எவரும்‌ உறவுடைய 
ராவர்‌ என்பது இளங்கோவடிகள்‌ செப்பும்‌ செய்தி யாகு ம. 





120 சிலப்பதிகாரச்‌ செய்தி 





அன்றாட வாழ்க்கையில்‌-ஏழை எளியவரும்‌-இந்நெறியினைப்‌ 
பின்பற்றுதல்‌ வேண்டும்‌ என்பதே அவர்தம்‌ இதய ஒலியாம்‌, 
தன்‌ மகள்‌ ஐயையைக்‌ கண்ணகியின்‌ நாத்தூண்‌ ஈங்கை 
யாக்கி, கரவும்‌ களங்கமு மற்ற அன்பு செலுத்தி, அகம்‌ பூரிக்‌ 
கும்‌ மாதரி தமிழர்க்கும்‌ பிற இனத்தினர்க்கும்‌ ஒப்பற்ற 
விளக்காக ஒளிர்கின்றாள்‌. 


உரிமை > உறவு 


இதுகாறும்‌ இக்கட்டுரையில்‌ விவரித்த சிலப்பதிகாரக்‌ 
காட்சிகளின்‌ வாயிலாக அடிகள்‌ அறிவுறுத்துவன யாவை ₹ 
சுருங்கச்‌ சொனனால்‌ “உரிமை > உறவு' என்னும்‌ வாய்‌ 
பாடாக அமையக காணலாம்‌. இவ்வாய்பாடு இரண்டு 
விளக்கங்களுக்கு இடம்‌ தருகின்றது. ஒன்று: அவரவர்‌ 
உரிமை போற்றின்‌ உறவு நிலைக்கும்‌. இரண்டு: அன்பாகிய 
உரிமையால்‌ அயலவரும்‌ உறவாவர்‌. 








